ஸ்ரீ 


ஸ்ரீகிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் . 


. 


கொச்சிச் சீமையைச் சேர்ந்த 

சித்தூர் என்ற சித்புரி 
வேதசாஸ்திரபாடசாலை ட்ரஸ்டி 

ஸத்தர்மரத்து 
பிரம்மஸ்ரீ R. சுப்பிரமணிய ஐயரவர்களால் 

இயற்றப் பட்டது . 


சித்தூர் . 


All Rights Reseroed. 


1928 . 


Printed at the 
Krishna Electric Printing Works , 

PALGHAT . 


உள்ளுறை . 


1. முகவுரை 
II . முன்னுரை 


:: 


:: 


நூல் 


... 


1 


7 


14 
17 
28 


36 


ஞானம் . 


44 


.... 


1 ஆத்மஸ்வரூப விவரணம் . 
2 மாயாஸ்வரூபம் . 
3 ஆத்ம விசாரம் , 
4 ஆத்மவியாபகத்வம் . 
5 ஜன்மரஹஸ்யம் , 
6 சரித்திராரம்பம் . 
7 
8 ஞானத்தை அறியுமாறு . 
9 ஞானியின் இயல்பு . .... 
10 ஞானி கர்மி தாரதம்மியம் . 
11 உதாஸீனபாவம் , 
12 சரித்திரத்தொடர்ச்சி . 1 , 
13 பிரம்மநிஷ்டர் இயல்பு . 
14 பிம்பப்பிரதிபிம்பபாவம் 


.. 


58 


.. 


64 


69 


::: 
: 
: 
: 
: 


74 
79 


87 


2 


100 
104 


... 


111 


... 


15 சரித்திரத்தொடர்ச்சி . II . 
16 ஈச்வரதத்வம் . 
17 ஜீவபரமாத்மைக்யம் .... 
18 மோக்ஷப்பிராப்தி . 

பின்னுரை . 
மேற்கோள்விளக்கம் ..... 


... 


.. 


117 
125 


.. 


127 


... 


2050 


பிரம்மஸ்ரீ C. V. கிருஷ்ணைய்யர் 


முகவுரை . 


கொச்சிச்சீமையைச் சேர்ந்த சித்தூர் தெற்குக்கிராமத் 
தில் வேதசாஸ்திர பாடசாலை நடத்திக் கீர்த்திபெற்ற ,, 
தர்மசீல தர்மரத்த பிரம்மஸ்ரீ C. V. கிருஷ்ணைய்யர் அவர் 
கள் சமீபத்தில் ஸ்ரீசைல யாத்திரை சென்று திரும்பி வருகை 
யில் பல்லாவரத்தில் (S. I. Ry . ) சிவபதமடைந்தார் . இவர் 
கோயம்புத்தூரில் கல்வியிலும் செல்வத்திலும் சிறந் திருந்த 
தோர் குடும்பத்தின் வழிவந்தவர் . இவர் தகப்பனார் வன்னி 
யப்பையர் என்பவர் இவ்வூரிலேயே முனிஸீப்பாயிருந்தவர். 
கோயம்புத்தூரிலே பிறந்தவரும் கொச்சிச்சீமையில் முதன் 
முத் திவான் பதவி வகித்தவரும் மஹாகீர்த்திமானுமாகிய 
பிரம்மஸ்ரீ நஞ்சப்பையர் அவர்கள் பரம்பரையில் அவர்க்கு 
நெருங்கிய பந்துத்வ முறையுள்ள ஸீதாலக்ஷ்மியம்மாள் 
என்ற பெண்ணை ஸ்ரீமான் கிருஷ்ணையர் விவாஹம் செய்து 
கொண்டு இவ்வூரிலேயே வந்து வாழ்வாராயினர் . அவர்க்கு 
இரண்டு பெண்குழந்தைகளே பிறந்தனர் . அவர்களுள் 
மூத்தமகளை இப் புஸ்தக ஆசிரியர் விவாஹம் செய்துகொண் 
டார் . இளைய மகள் சகல சௌபாக்யங்களோடும் இப் பொ 
ழுது வாழ்ந்து வருகின்றனள் . அவர்கள் மேன் மேலும் 
செழித்து வாழ்ந்துவர இறைவன் அருள் புரிக .. 


ஸ்ரீகிருஷ்ணார்யசரித்திராமிருதம் என்னும் இவ்வுபந்யா 
ஸம் வேதசாஸ்திரப்பாடசாலையில் , பிரம்மஸ்ரீ கிருஷ்ணையா 
வர்கள் விதேக கைவல்யமடைந்து இரண்டு மாதங்களின் 


11 


பிறகு அவர் ஞாபகார்த்தமாக நடத்திய வித்வத்ஸபையில் 
சென்னைப் பட்டணம் ஹைகோர்ட் வக்கீல் பிரம்ம ஸ்ரீ 
T. R. ராமசந்திரையர் அவர்கள் அத்தியக்ஷதையின் 
கீழ் வாசிக்கப் பட்டது . திரும்பவும் ஒரு வருஷத்தின் பின் 
பாடசாலையில் நடந்த அத்வைத சபையில் சற்று விரிவாக 
வாசிக்கப் பட்டது . இப்போது புஸ்தகரூபமாக்கப்படுவதால் 
ஆங்காங்கு பல விஷயங்கள் சேர்க்கப்பட்டன. 


சரித்திரப்பகுதிகளாயுள்ள அத்தியாயங்களில் அவரு 
டைய சரித்திரத்தின் முக்கியாம்சங்கள் ஒருவாறு தெரிவிக் 
கப்பட்டுள்ளன . 

அவர் இளமைப் பருவ வாழ்க்கை லௌகி 
கவியவகாரங்கள் முதலியவற்றை இங்கு 

முதலியவற்றை இங்கு விவரிக்கவில்லை . 
ஆத்மா நுபவ திருஷ்டி மிகுந்திருந்த அவர் சரித்திரத்தில் 
கேவல லௌகிக விஷயங்கள் அதிகமாய் விளக்கப் படுவது 
பொருத்தமில்லையென அவை சுருக்கிக்கூறப் பட்டன . ஆபி 
னும் இரண்டொன்று இங்கே கவனிக்கத் தக்கனவாம் . சித் 
தூர் தெற்குக் கிராமத்தில் உள்ள சிவாலயத்துக்கும் ஸ்ரீராமா 
லயத்துக்கும் அவரால் நேர்ந்துள்ள திருப் பணிகள் இக்கா 
லத்தில் மிகவும் பாராட்டத் தக்கனவாய் உள்ளன . 


இவர் மிக்க தர்மகுணசீலராய் விளங்கி வாழ்ந்து வரு 
வதையறிந்து இன்புற்ற சிருங்கேரி மடம் ஜகத்குரு ஸ்ரீ சிவா 
பி 5 வ ஸச்சிதாநந்த ருஸிம்ம பாரதீஸ்வாமிகள் அவர்கள் 
" தர்மசீல ” என்ற பட்டத்தை அநுக்ரஹபூர்வமாய் உதவியரு 
ளினர் . வைதிக சிரத்தையூட்டுவதே கடப்பாடாய்க்கொண்ட 
பாரத தர்ம மஹாமண்டல மஹாசபையார் , இவர்க்கு “ தர்ம 
ரத்க ” என்ற விருது கொடுத்தனர் . இப்படிக் கீர்த்திமிக் 
கவராய் வாழ்ந்த இவர் 1855 - ம் வருஷம் பிறர்து 1926 - ம் வரு 


பா 


ஷம் வரை உலகில் வாழ்ந்தனர் . இந்த எழுபது வரு 
லத்தில் பிற் பகுதியாகிய முப்பத்து மூன்று வருஷம் இந்தச் 
சித்தூர் வேதசாஸ்திர பாடசாலை நிர்வாகத்தில் இவரால் 
கழிக்கப் பட்டன . 


பாடசாலை நிர்வாகவிஷயத்தில் இவர்க்கு சமானமாக 
இனி ஒருவர் ஏற்படுவது அரிதென்றே சொல்ல வேண்டும் . 
வித்யார்த்திகள் வித்யாபிவிருத்தியை மேற்பார்ப்பதோடு 
நில்லாமல் இவர் அவர்களது தேகசௌக்யத்துக்கு வேண் 
டிய பலவித முயற்சிகளையும் அவ்வக்காலங்களிற் செய்து வந் 
ததும் பாராட்ட உரியதாம் . இப்பொழுதும் பாடசாலைக் 
கட்டிடத்தில் பலவகையான மருந்துச் செடிகள் வேண்டும் 
போது உதவும் படி வளர்ந்து வருகின்றன . இந்தப் பாட 
சாலையில் உள்ள சௌக்கியங்கள் வேறு எங்கும் காண்பத 
ரிது . இதுவே இவர் ஔதார்யகுணத்துக்கும் பெரியதோர் 
ஞாபகச்சின்னமாம் . 


இந்த மஹான் உலகவாழ்வைப் பற்றி விசாரிக்கப் புகு 
வோமாயின் மிகவும் விரிவாகும் . அவரிடம் இருந்த சிறந்த 
குணங்களின் பலரூபமாக நாம் அறியத் தக்க விஷயங்களே 
இப் புஸ்தகத்தில் விசாரிக்கப் படுகின்றன . வேத சாஸ்திர 
பாடசாலையை இந்நூலாசிரியரிடம் ஒப்பிக்கும் போது கொ 
டுத்த சாஸனத்தில் கீழ்க்காணும் விஷயம் கவனிக்கத்தக்கது . 
பலவித காரணங்களால் ஹிந்துமத தர்மநாசமும் , அதர்ம 
வர்த்தனையும் ஆவதன் நிமித்தம் நம்முடைய ஸநாதன தர்மம் 
காலக் கிரமத்தில் நஷ்டமாய்ப் போகும்படி இடையூறுகள் 
ஏற்பட்டிருப்பதால் சக்தியா நுஸரணம் அவற்றைப் பரிகரிப் 
பதற்கு மார்க்கம் உண்டாக்க வேண்டுமென்றுள்ள உத்தேசத் 


IV 


தோடு சுமார் இருபத்தெட்டு வருஷங்களுக்கு முன்பு , நான் 
சித்தூர் தெற்குக் கிராமத்தில் வேதசாஸ்திரபாடசாலை 
யொன்று ஸ்தாபித்து நடத்தியதில் அது ஈச்வராநுக்கிரகத் 
தில் இப்போது ஒருவித புஷ்டியாய் நடந்துகொண்டு வருகி 
றது . 

இந்த வாக்கியத்திலிருந்து அவர் வாழ்க்கையின் 
நோக்கம் விளங்கும் , சரித்திரத்தோடு வேதாந்த விஷயங் 
களைக் கலந்து எழுதியிருப்பதால் ஒவ்வொன்றும் பிரத்யேக 
மாய் விளங்கும்படி அத்தியாயங்கள் பிரித்து எழுதப் பட்டி 
ருக்கின்றன . வேதஸாரமாகிய பகவத் கீதையைப் போல் 
பதினெட்டு அத்தியாயங்களில் அமைந்த இப் புஸ்தகம் தர்ம 
சீலராகிய ஸ்ரீ கிருஷ்ணையர் சரித்திரத்தோடு ஞானாமிருதத் 
தையும் கலந்து தெளிவாகவும் சுருக்கமாயும் விளக்குவதால் 
ஸ்ரீகிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் என்ற பெயரால் வழங் 
கப் படுகிறது . இது ஒரு புண்ணிய புருஷருடைய சரித்தி 
ரம் என்றவளவில் நின்று விடாமல் அவர் சரித்திரத்தால் 
நாம் அறிதற்குரிய ஆத்மானுபவசிந்தனைக்குரிய விஷயங்களை 
யும் விளக்குவதால் ஸகலராலும் பிரியத்தோடும் படித்து 
இன்புறத் தக்கதாயிருக்கும் என்பதே இதை எழுதியவர் 
கருத்தாகும் . 


. 


இப் புஸ்தகத்தில் மேற்கோளாகக் கொடுக்கப் பெற் 
றுள்ள கீதாவாக்கியங்கள் ( 18-11 ) என எண்ணாற் குறிக்கப் 
பட்டுள . முதல் எண் அத்தியாயத்தையும் இரண்டாவது 
எண் சுலோகத்தையும் குறிக்கும் . கீதாவாக்கியங்களும் 
கீதாபாஷ்ய வாக்கியங்களும் 
வாக்கியங்களும் நூற்றிருபது 

நூற்றிருபது இடங்களில் 
மேற்கோளாகக் கொடுக்கப்பட்டுள . அநேக உபநிஷத்துக்க 
ளிலிருந்தும் சில புராணங்களிலிருந்தும் வந்திருக்கும் மேற் 
கோள்களும் அவ்வப் பெயரால் குறிக்கப் பட்டுள . உபநி 


V 


ஷத்துக்களின் பெயர் வரிசையும் பிற குறிப்புகளும் மேற் 
கோள்விளக்கம் என்ற பகுதியில் நன்கு எடுத்துக் காட்டப் 
பட்டுள்ளன . பகவத்கீதா சங்கரபாஷயமும் , ஸ்ரீதரீயவ்யாக் 
யானமும் , ஐதரேயோபநிஷத்பாஷ்பமும் , பிரகதாரண்யக 
பாஷ்யமும் எடுத்தாளப்பட்டுள்ள இடங்களில் முறையே 
( கீ - பா ) ( ஸ்ரீ - பா ) ( ஐ - பா ) ( பி - பா ) என்ற குறிகளாற் 
காட்டப் பட்டுள்ளன. இவற்றின் தமிழ் உரை வி . குப்பு 
சாமி ஐயர் , தி , வெ சுந்தரராஜசர்மா , நா . சு . ராஜாரா 
மையர் என் போர் வெளியிட்ட உரைகளைத் தழுவியதாம் . 
பிரம சூத்திர சங்காபாஷ்யத்திலிருந்தும் சில இடங்களில் 
மேற்கோள்கள் காட்டப் பட்டுள . அவை ( ஸு - பா ) என்ற 
குறியால் தெரிவிக்கப் பட்டுள . இதற்குரிய தமிழ் உரை 
சென்னையில் உள்ள ஆர்யமத ஸம்வர்த்தனீ பத்திராதிபர் 
பிரம்ம ஸ்ரீ கடலங்குடி நடேச சாஸ்திரிகள் மொழிபெயர்ப் 
பைப் பின்பற்றியதாம் . 


இவ் வுரையாசிரியர்களுக்கும் , இப்புத்தகத்தை அச்சி 
டும் விஷயத்தில் ஒப்பு நோக்குதல் முதலிய பலவித உதவி 
களைப் புரிந்த சித்தூர் வேத சாஸ்திரபாடசாலை அத்யாபகர் 
பிரம்ம ஸ்ரீ K. R. ராமா சாஸ்த்ரிகள் அவர்களுக்கும் , 
பொள்ளாச்சி முனிஸிபல் ஹைஸ்கூல் தலைமைத் தமிழ்ப் பண் 
டிதர் பிரம்ம ஸ்ரீ நா . கனகராஜையர் அவர்களுக்கும் இந்நூ 
லாசிரியரின் மனமார்ந்த வந்தன உபசாரமொழிகள் உரிய 
னவாம் . 


இப்புத்தகத்தின் உறை பச்சை நிறமாக போடப் பட் 
டிருப்பதிலும் ஒரு உத்தேசம் உண்டு . பச்சை நிறம் மங்க 
ளகரமானது . முக்கியமாக நெற்பயிர் நன்கு பயன் தரும் 


VI 


என்பதை தெரிவிப்பதும் பச்சை நிறமே . நெல் கருப்பிடிக் 
கும்போது பசுமையாய் இருக்கவேண்டுமென்பதை ‘ சொல் 
லருஞ்சூற் பசும்பாம் பின்றோற்றம் போல் மெல்லவே கருவி 
ருந்தீன்று . என்று திருத்தக்கதேவரும் கூறினார் . நெல்வி 
ளைவால் ஸர்வ ஜீவராசிகளுக்கும் க்ஷேமாபிவிருத்தி உண்டாகி 
ஒவ்வொருவருக்கும் மனவமைதி தோன்றுவதால் உலகசமா 
தானம் உண்டாகிறது . சுபிக்ஷம் இல்லாத தேசத்தில் சமா 
தானம் இருப்பதில்லையல்லவா ? இதனால் மங்களகரமான 
தும் சுபிக்ஷத்தைத் தெரிவிப்பதும் சமாதான லெக்ஷியத்தை 
விளக்குவதுமாகிய பசுமை நிறம் இப் புத்தக உறைக்கு 
அ பைந்திருப்பது உலகசமாதானத்தை முழு நோக்கமாயு 
டைய உள்ளுறைக்குப் பொருத்தமானதென்றே புலப் 
படும் . 

இப்புத்தகம் விரைவில் அச்சிடப்பட்டதால் சில எழுத் 
துப் பிழைகள் நேர்ந்துள, பிழை திருத்தம் ஒன்று பின்னே 
சேர்க்கப்பட்டுளது . அதை கவனித்துத் திருத்திக்கொள்ள 
வேண்டுகிறேன் . 


இப்புத்தகத்தில் ஸ்ரீமத் பகவத் கீதையிலிருந்தும் 125 
சுலோகங்களும் உபநிஷத்துக்கள் , புராணங்கள் முதலிய 
கிரந்தங்களிலிருந்து 175 - ம் இப்படியாக சுமார் 300 சுலோ 
கங்களும் ஆங்காங்கு எடுத்து விளக்கப்பட்டிருக்கின்றன . 


ஸர்வ லோகங்களுக்கும் ஸமஸ்த ஜீவராசிகளுக்கும் மங் 
களம் உண்டாகக் கடவது . 
சொகா ஷா : விநொ ஹவது 

, 


aw த 


முன்னுரை . 


F தாசார சீலர்களே ! 


சித்புரி வேதசாஸ்திர வித்தியாசாலை என்று பிரசித்தி 
பெற்ற இப் பாடசாலையின் தர்மகர்த்தாவாயிருந்து விதேக 
கைவல்யமடைந்த தர்மசீல , தர்மரத்த பிரம்ம ஸ்ரீ 
C. V. கிருஷ்ணையர் அவர்களை எல்லாரும் நன்றாய் அறிந்த 
வர்களே . அவருடைய மரணம் சம்பவித்துவிட்டது . அந்தப் 
புண்யசீலரின் பூத தேகம் மறைந்ததாயினும் கீர்த்தி சரீரம் 
என்றும் நிலையாய் நிற்கும் . அத்தன்மையுள்ள பெரியவரை 
நாம் ஸ்மரித்து நன்றி பாராட்டுவதற்காக இந்த சபை சேர் 
ந்திருக்கிறோம் 


உலக 


அவரை ஸ்மரிப்பது என்றால் ஸாமாக்யமாய் 
ஜனங்கள் சொல்வது போல நினைப்பதும் துக்கிப்பதும் 
அன்று . அவர் தன் ஜன்மாவை ஞானசம்பாதனத்திற்கா 
கவெ செலவழித்தாராகையால் , நாம் அவரை ஞானமார்க்க 
அநுகுணமான முறையாலேயே ஸ்மரிப்பது பொருத்தமாம் . 
ஞானமார்க்கத்தைப் பற்றிச் சொல்வதென்றால் ஞானாமிரு 
தம் என்று சொல்லப்படும் . அது கேட்பவர்க்கும் அவ்வி 
தம் இருக்க வேண்டுமே , 

தரவி . ) பரணகதா நாஜி 2ெ PJ தழ ( 10 -18 ) 


( இ - ள் ) அமிர்தத்தைக் கேட்கின்ற எனக்குத் திருப் 
தியில்லை . 


ii 


இவ்விதம் கேட்கக் கேட்கத் தெவிட்டவில்லை என்றும் 
மேன்மேலும் கேட்கவேண்டும் என்றும் சொல்லப் பட்ட 
ஞானாமிருதரூபமாகிய உபதேசம் , பகவத்வாக்யமான தாலும் 
அது வாஸ்தவத்தில் அமிருதமயமாகவே இருந்ததாலும் 
இவ்வாறு சொல்லப்பட்டது பொருத்தமே . ஆனால் விஷய 
மே தெரியாமலும் தெரிந்த சொற்பவிஷ்யத்தையும் சரிவாச் 
சொல்வதற்குப் போதுமான திறமையில்லாமலும் , இருக்கிற 
என்னைப் போன்ற வொருவன் , அமிருதப் பிராயமாய் இருப் 
பதற்கு விரோதமாய் விஷரூபமாகவே தோன்றும்படி செய் 
துவிடக் கூடும் . 


நன்கு விசாரித்தறியாமல் அவ்வித வாதங்களுள் யாதா 
னும் ஒன்றை உண்மையெனக் கொள்ளுகிறவன் புருஷார்த் 
தம் பெறாதவன் ஆவதுடன் அநர்த்தத்தை ( பந்தத்தை ) 

( ஸு - பா ) 


அடைவான் . 


ஞானசம்பந்தமான இவ்விஷயம் என்வாக்கிலே பிறப்ப 
தால் அப்படித் தோன்றுமோ என்ற சந்தேகம் உண்டாகி 
றது . ஏனெனில் , விஷயத்தை ஒருவன் தவறாகச் சொல்ல 
உலகத்திற் பிறர் அதனைக் கிரகித்துச் சரி யென்று அதன்படி 
நடந்தால் தீமை அடைகிறார்கள் அல்லவா ? ஆகையால் 
விஷம் என்று கூறுவதும் பொருத்தமே . 


ஆனால் தான் பேசும் விஷயத்தை அறியாமலே பேசுப 
வன் பேச்சையும் கேட்கவேண்டும் . அறிந்தவர்கள் பேசுவ 
தைக் கேட்பது பொதுவில் உலக சுபாவமேயாம் . அவ்வி 
தமாகிலும் அறிவு நிரம்பாதவர் பேச்சையும் கேட்டுச் சிலகா 
லங்களில் ஆனந்தப் படுவதுண்டு . அது எவ்வண்ணமென் 
மால் , பக்திச் சுவை சொட்டப் பரமபாகவத சிகாமணிகளான 


iii 


சில பா 


ஸத்புருஷர் பகவத்கதாப்பிரசங்கம் செய்கிறார்கள் . 
லர்களும் தம் சக்திக் கேற்றபடி கதாப்பிரசங்கம் செய்கிறா 
கள் . அறிவு நிரம்பப் பெறாத இந்தப் பாலர்களின் பிரசங் 
கத்தில் தோஷம் இருந்தாலும் அதைக் கவனிக்காமல் ரசத் 
தையே அநுபவிக்கிறோம் பகவத்கதை எவர் வாயால் 
வரினும் மனத்தைக் கவர்ந்து ஆனந்தம் தருவதே . 

ஹரிகயானாெெவ : ஜாவா ஜ.ம. நாெேகெ : மறவ உ 
திவிபெெெஷ, நாரைமகிவருஷாராகிஞாாவரொரம் 
மணாது ஜொஹயஞாறதா ( நாரத ) 


இ - ள் ஸ்தாவரஜங்கமரூபமான பகவத்பக்தி விசேஷங் 
களைத் தெரிவிக்கிற ஹரிகதாப்ரசங்கங்களினாலே நர நிருக 
கிம்புருஷ அமர கிந்நர அப்ஸ்ர உரக கூட்டங்களை மோகிக் 
கச் செய்து கொண்டு ( நாரதர் ) வந்தார் . 

ஸ்தாவர ஜங்கமரூபமாகிய பகவத்பக்தி விசேஷங்கள் 
எவையெனில் , மனத்தால் தியானிப்பது ஸ்தாவர பக்தி 
யென்றும் வாக்கால் ஸ்தோத்தரிப்பதும் காயத்தால் வணங் 
குவதும் ஜங்கம பக்தியென்றும் கூறப்படும் . 

ஹரிகதாமிருதம் எல்லார் மனத்தையும் கவர்வது இத 
னால் அறியப்படும் . 

வித்தையில் பாலன் நான் . இங்கு விவரிக்க எடுத்துக் 
கொண்ட விஷயமோ , ஞானம் . நான் என்பதைக் கடைசி 
யில் வைத்ததிலும் உத்தேசம் ஒன்று உண்டு . அது அகங் 
காரமாகையால் கடைநிலத்து வைத்து அகற்றப்படத்தக் 
கதே ஏனென்றால் , அது கெடுதியைச் செய்ததாம் . 
( கஹகாராவிநக்ஷ R | 

நக்ஷவி | ( 18-58 ) 


கூடுமா ? 


இடள் அகங்காரத்தினாற் கெடுவாய் , 

ஆகையால் அகங்காரம் அகற்றப் படவேண்டியதே . 
அது பிரம்மரிஷ்டனையும் விடுவதன்று . நான் பிரம்ம 
நிஷ்டை செய்கிறேன் , மற்றவர்களால் இப்படிச் செய்யக் 

( கீ - பா ) 
என்று அவனையும் நினைக்கச் செய்யும் . அவ்விதமே 
அது விரக்தனையும் விடுவதில்லை . 

தான் விரக்தன் என்ற அகங்காரத்தை ( கீ - பா - ஸ்ரீ ) 

அது இவ்வித வலிமை உடையது . அதனால் அது 
ஒழிவதே மோக்ஷமாகிறது . 

( கஹ.கர திய - உா யதீ 

நஷா ஹவதி தவ ெெவ I 
ஹெவி ஒவெளுஷ ( யோக ) 
-ள் எவனுக்கு அகங்காரம் அழிந்து போகிறதோ , 
அவனுடைய தேகமும் அழிந்துபோகிறது 

‘ எப்பொழுது நான் அந்த லஷ்யத்தில் மனதை நிறுத்தி 
யிருக்கிறேன் என்ற அகம்பாவமும் கூட நழுவிப்போகுமோ 
அப் பொழுது பகவத்வஸ்து ஸ்வா நுபவத்தினால் சிந்தியமே 
யாய்விடும் . 

ஆகையால் அகங்காரம் ஒழிய வேண்டும் என்ற நோக் 
கத்துடன் மஹா வித்வான்கள் பலர் கூடியிருக்கும் இம் மஹா 
சபையில் இவ்விஷயம் சொல்லப் படுகிறது . பாலர்கள் கதை 
பிரசங்கம் கேட்கப்பட்டு ஆனந்தம் தருவது போல , இதுவும் 
கேட்கப்படுமென்று நம்புகிறேன் . குற்றமுள்ள சொற்களே 
பேசினும் குழந்தைகள் மழலைச் சொல்லைக் கேட்டு உலகம் 
மகிழும் , அது போலவே , ஞானவிஷயத்தில் பாலப்பிரா 
யத்தில் இருக்கும் எனது இச்சொற்களைக் கேட்பதும் பெரி 
யோர்க்குப் பொருத்தமானதே. 


சிதம்பரம் , 
27-12-28 . 


ஸ்ரீ சித்ஸபேசாய மங்களம் . 


பாலக்காடு சித்தூர் வேத சாஸ்திர பாடசாலை டிரஸ்டி 
மகா --- ஸ்ரீ R. சுப்பரமணிய அய்யர் அவர்கள் இயற்றிய 
“ ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் ” என்கிற புஸ்தகத்தை 
நாங்கள் பார்வையிட்டோம் . அதில் தர்மசீல , தர்மரத்ன 
என்கிற பிருதுகளுக்கு அனுகுணமாக , தன்னுடைய வாழ் 
நாள் பூராவையும் நடத்திவந்த ( காலஞ்சென்ற ) பிர்ம்மஸ்ரீ 
C. V. கிருஷ்ணய்யர் அவர்களுடைய சிறந்த குணங்களைப் 
பற்றி தெளிவான தமிழ்நடையில் சாஸ்திரம் யுக்தி அனுபவம் 
இவைகளை அனுசரித்து எழுதியதைப் பார்க்க , நேரில் வெகு 
நாள் அந்த தார்மிகர்களுடன் பழகிய எங்களுக்கு அளவில் 
அடங்காத சந்தோஷமுண்டாகிறது . இவர்களது சரித்திரத் 
தை ஒட்டி ஷை புஸ்தகத்தில் எழுதப்பட்ட சாஸ்திர சம்பந் 
தமான விஷயங்களும் மிக திருப்திகரமாக இருக்கின்றன . 


மஹாமஹோபாத்யாய 
( Sd . ) சி . தண்டபாணிஸ்வாமி தீக்ஷிதர் , 

பிரின்ஸ்பால் , 
ஸ்ரீ மீனாக்ஷி சம்ஸ்கிருத காலேஜ் , 

சிதம்பரம் . 
வேதாந்த விபூடிண , சாஸ்திர ரத்னாகா , மஹோபதேச 
( Sd . ) க . ச . கிருஷ்ண சாஸ்திரிகள் , 
பிரின்ஸ்பால் , சம்ஸ்கிருத காலேஜ் , 

மைலாப்பூர் , சென்னை . 


INNIN 





ஸ்ரீ 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் . 

03 


முதல் அத்தியாயம் . 


ஆத்மஸ்வருப விவரணம் . 


பரமாத்மா இந்தப் பாஞ்ச பௌதிகமான சரீரத்திலே 
பிரவேசித்திருப்பது எதற்காக ? தன் ஸ்வரூபம் உள்ளபடி 
விளங்குவதற்காகவே , இக்கருத்து நன்கு விளங்குவதற் 
பொருட்டே பின் வரும் பிரமாணம் வழங்கும் , 

( < P பரீரா வறாஹெதெநழ ( மைத்ரா ) 
( இதன் பொருள் ) “ தன்னுடைய சரீரத்திலேயே இந்த 
ஆத்மாவை அறிய வேண்டும் . " 
மேலும் இக்கருத்தைவிளக்கவே , 

“ ஆத்மா , எப்பொழுதும் காரிய காரண ஸங்கா தமா 
யிருக்கிற சரீரத்தில் ஸம்பந்தப்பட்டுக் கொண்டே தெரியப் 
படுகிறான் ” ( பி - பா ) என்ற வாக்கியமும் உளது . அதனால் 
“ ஒருவன் முக்தி பெறுதற்கு சரீரமே முதற் கருவி ” ( கீ - பா ) 
என்று விளங்கும் . இதேஉண்மையைத் தெரிவிக்க , 


2 

ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 
<< நாஜி ஹொஜ வரயகத ? ( வரா ) 

“ தன்னைக் காட்டிலும் போக்யவஸ்து வேறில்லை ” என்ற 
பிரமாணமும் உளது . 

பரமாத்மா என்ன செய்கிறான் ? மாயையை ஸ்வீகரிக் 


கிறான் . 


வி ஆலுவா ஸஹ 

கவிதாபலை . ஹவதி ( மஹாகா ) 
( இ - ள் ) ஸத்பத வாச்சியமான பிரம்மமானது அவித்தை 
யுடன் கூடியதாகிறது " 

அதனால் விளையும் பயன் என்ன ? பிரபஞ்சம் தோன்று 
கிறது . 

<< காயாகா.த . 22. வெதடி ( மாண் ) 
( இ - ள் ) “ இந்தத்துவைதம் ( பலவாய்த்தோற்றுவது ) மாயா 
மாத்திரமே ” 

மாயை விலகினால் என்ன ஆகிறது ? பிரபஞ்சம் தோற் 
றுவதில்லை . 
( , காயா ததாய வியெ 

நெலாவ ந ஜீவதா ( வரா ) 
( இ - ள் ) மாயையும் அதன் காரியமும் நசித்துப் போனால் 
ஈச்வரத்வமும் இல்லை ; ஜீவத்வமும் இல்லை . 

இதனால் , ஜீவேச்வர பேதம் விலகியும் அதற்குக் 
காரணமான ஆத்மா இருக்கிறான் என்பது விளங்கும் . 

<< வ_கஐ நாயிஷா நா வா வதடி ( ஸர்வஸா ) 
( இ - ள் ) ஸர்வ கற்பனைக்கும் அதிஷ்டானமாய் ( இருப்பிட 
மாய் ) இருப்பது ஸத்யம் . 


ஸ்ரீ கிகுஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


3 


இஃது ஒரு காகிதத்தில் விகாரத்தைக் கொடுக்கும் 
எழுத்து அழிந்தும் காகிதம் இருப்பதுபோலாம் . இதனால் 
பேதத்துக்குக் காரணமான மாயை உபாதி விலகியும் ஆத்மா 
இருக்கிறான் என்று விளங்கும் . 

<< உவாயிவினாயெ வாெெஹவ 

ஸஹவிக லயடி ( ஆத்மோ ) 
( இ - ள் ) உபாதி நசித்ததும் பிரம்ம வித்தானவன் தான் 
பிரம்மமேயாகிறான் . 

இதுகாறும் கூறிய பிரமாணானுசாரமாகிய விஷயங்க 
ளால் , பரமாத்மா தன் ஸ்வரூபத்தை வெளிப்படுத்துவதற் 
காக தேகேந்திரியாதி ரூபமாகிய மாயா ஸ்வரூபத்தை ஸ்வீ 
கரிக்கிறான் என்பதாகிறது . 

அவர் காமரூபங்களாக ஆகாவிடில் , நிருபாதிக ரூப 
மாயும் பிரஞ்ஞானகனமாயும் இருக்கின்றவர் எப்படி அறி 
யப்படுவார் ? ( பிரஹத்- பா ) 

பிரபஞ்சம் மாயையானதால் தேகமும் மாயையே . 

<< ஷெஹவாவி வவணுவாக " ( நாதபிந்து ) 
( இ - ள் ) தேகமும் பிரபஞ்ச மானதால் 
என்ற , மேற்கோள் கவனிக்கத்தக்கது . தேகமும் உற்பத்தி 
நாசமுடைமையால் மாயாஸ்வரூபம் ஆகிறது . 

( 

க்ஷாவைபாணி ஹூதாநி ( 16-16 ) 
( இ - ள் ) க்ஷரம் என்பது எல்லாப் பொருள்களும் . 

இங்குக்கூறிய பிரமாணங்களால் தேகம் பிரபஞ்சம் 
என்பவை ஒன்றென்பதும் அவை மாயா மயம் என்பதும் 
அழியும் தன்மையன வென்பதும் விளக்கப்பட்டன . 


ல 


4 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


உணர் 


ஆத்மஸ்வரூபம் தெரிவதற்கு ஏன் மாயைய 
வேண்டும் என்றால் , மாயையில்லாமல் ஸ்வரூபம் மாத்திரம் 
இருந்தால் அது அறியப்பட்டது என்று சொல்லக்கூடாமை 
யால் மாயையைப்பற்றிய உணர்ச்சி வேண்டியதே . ஏனென் 
றால் , மாயை யென்ற அந்யபதார்த்தம் இல்லா தபொழுது 
ஆத்மஸ்வரூபம் ஒரு பொருளேயாகி , அறிபவன் அறியப் 
படும் பொருள் என்ற பேதம் இல்லாமற் போய் விடுகிறது . 
இரண்டு வஸ்துக்கள் இருந்தால் அன்றி உணர்ச்சி உண்டாவ 
தில்லை என்பது இதனால் விளங்கும், 


( யத ஹி வெதசிவ ஹவதி 

தன் தா : உதா வதி ( பிரகத் ) 
( இ - ள் ) " எவ்விடத்தில் துவைதம் போல் இருக்கிறதோ, 
அதில் ஒருவன் மற்றொருவனைப்பார்க்கிறான் . 

அதனால் ஜாக்ரதவஸ்தையில் பிரபஞ்சத்தோற்றம் 
உணர்ச்சிக்கு ஏதுவாகிறது . அதே உணர்ச்சி ஆத்மாவைத் 
தெரிவிக்கிறது . ஏனெனில் ஆத்மா 

<< விழாஹடி (6-2 ) 
( இ - ள் ) புத்தியால் கிரகிக்கத்தக்கது . என்று சொல்லப்படு 
கிறது . புத்தி என்பது ஜாக்ரதவஸ்தையே . இதனால் ஜாக்ரத 
வஸ்தையின் அறிவே அறிவென்பதாம் என்று விளங்கும் . 

( யயாவவெடிகெ20 

ஐ. மஜாதிஉருதெ ( வரா ) 
( இ - ள் ) ஜாக்ரத் அவஸ்தையில் எந்த ஏகத்தைப் பார்க்கி 
நானோ , அந்த ஜகத்தை வாள் தவமாக புத்தியினாலறிகிறான் . 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


5 


அவ்வவஸ்தையில் ஆத்மா எவ்விதம் அறியப்படுகிறான் ? 
முகம் தெரிவதற்கு , அழுக்கற்ற கண்ணாடி வேண்டியிருக்கி 
றதல்லவா ? அதுபோலவே களங்கமற்ற புத்தியில் ஆத்ம 
பிரதிபிம்பம் ஏற்படுகிறது . 

( யயாஉயெ- தயாதநி ( கடம் ) 
( இ - ள் ) " கண்ணாடியில் எவ்விதம் பிரதிபிம்பித்த ஸ்வாத்மா 
வைக் காண்கிறானோ, அவ்விதமே நிர்மல புத்தியில் ஸ்வாத் 
மா வைப்பார்க்கிறான் . 

இதனாற்கண்ணாடி போல் சுத்த புத்தியில் ஆத்மபிரதி 
பிம்பம் ஏற்படும் , களங்கமற்ற புத்தியே ஆத்மாவைக் கிரகிக் 
கும் தகுதியுடையதாம் ; என்பன , விளங்கும் . 

<< U- ஜெ அெதவி தெவெவ 

வாதஜா ,ந . வகாபதெ ( யோக ) 
( இ - ள் ) மனஸ் சுத்தமானால் அவனுக்கு ஸ்வாத்ம ஞானம் 
பிரகாசிக்கும் . 

இதனாற் கண்ணாடியில் ஸத்வாம்சம் அதிகம் இருப்பது 
போல , அந்த ஸத்வாம்சம் மிகுந்த புத்சியிலேயே ஆத்மப் 
பிரதிபிம்பம் ஏற்படுகிறதாகிறது . ஏனென்றால் , கண்ணாடி 
யைப் போன்ற ஸ்வச்சவஸ்துவே பிரதிபிம்பத்தை உண்டாக் 
கத்தக்கது . 

வஸ்துக்களிலும் , என்னுடைய 
சைதன்யப் பிரகாச ஸ்வரூபம் இருந்தபோதிலும் ஸத்வாம் 
சத்தை அதிகமாக உடைய சூரிய சந்திர அக்னிகளில் என் 
சைதன்யப் பிரகாசம் அதிகம் என்று அறியத்தக்கது . 
அதெப்படி என்றால் , மரம் சுவர் முதலியவைகளில் முகம் 
தெரியாவிட்டாலும் கண்ணாடியில் அதன் தாரதம்யப்படிக்கு 
முகம் தெரிவது போல் ஆகும் . ” ( கீ - பா ) 


ஸகல 


6 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


ஸ 


அதன்றேல் அது உண்டாவதில்லை . ஸத்வகுணம் நிர்மலம் 
உடையதே . 
த்த வெ . Ge- னாவாக 

( 14-6 ) 
( இ - ள் ) " அவற்றுள் சத்வ சணம் மாசற்றதாகையால் , " 

என்ற பிரமாணத்திற்கிணங்க ஸத்வகுணம் மாசற்றிருப் 
பதனாலேதான் பிரதிபிம்பத்தை உண்டாக்கத் தக்கதாயிருக் 
கிறது . இதனாலேயே உபதேசங்களும் ஸத்வ குணத்தில் 
நிலைக்கும்படி உபதேசிக்கப்படும் . 

நிதஷ் (2-45 ) 
( இ - ள் ) எப்பொழுதும் ஸத்வத்திலே நிற்பவனாகவும் 

என்று ஸத்வகுணத்தின் சிலாக்கியதையும் அதுவே 
ஞான காரணமாயிருப்பதும் ஆத்மஸ்வரூப ஞானத்துக்கும் 
மாயையை அறிந்து ஒழிவதற்கும் உதவியாயிருப்பதும் 
தெரிவிக்கப்பட்டது , 


- : 0 : 


இரண்டாம் அத்தியாயம் 


- 


ஓ 


மாயாஸ்வரூபம் 


- : 0 : -- 


சுத்த அசுத்த புத்தி யென்பது என்ன ? அசுத்த 
மானது காமத்தோடு கலந்தது , சுத்தம் அதினின்று நீங்கி 
யது . 
( TUT20 காவலாக 

0 க 
Uு . காவிவஜிதடி ( அமிர் ) 
( இ - ள் ) அசுத்தம் காமத்தோடு கலந்தது . சுத்தம் காமத் 
தினின்று நீங்கியது . இதனால் அசுத்த புத்தியில் ஆத்மா 
பிரகாசிப்பதில்லை , 

( ெெநந வதவெதவ : ( 15-11 ) 
( இ - ள் ) புத்தி திருந்தாத அவிவேகிகள் இவனைக் காண்ப 
தில்லை . 

புத்தியென்பது மாயையின் ஸ்வரூபம் . 
( வவ ஹாகிரெவ வ 

கரதி : ( நிரா ) 
( இ - ள் ) புத்திஸ்வரூபமாகிய பிரம்மத்தினுடைய சக்தியே 
ப்ரகிருதி ( மாயை ) 

அது கண்ணாடியைப்போல் ஆக்மாவின் வேறானது . 


2 


( சுக ) 


8 

ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 
( ஜெவானீ தயா ஷிவா 
( இ - ள் ) புத்திக்கு ஸாக்ஷியாயிருந்து . இங்கு ஸாக்ஷி 
என்னும் பதம் ஆத்மா வேறு என்பதை விளக்கும் . 

இதனால் , மாயை , ஆத்மாவில் புஷ்பத்தில் நிறம் பொரு 
ந்தியிருப்பது போல் ஒட்டி யிருப்பதில்லையென்று புலப் 

மாயை அவ்வாறு ஒட்டியிருக்குமாகில் , 


( மாயா நா சு நாவிரதவ தீ 31 

( ஸர்வஸா ) 


( இ - ள் ) “ மாயை அநாதி முடிவுடையவள் என்றதற் 
கேற்ப , முடி வுள்ளதால் அத்மாவும் அவ்விதமேமுடிவுள்ள 
தாக நேரிடும் . ஏனெனில் புஷ்பத்தினின்று நிறம் வேறு 
பட்டிருப்பதன்று, தவிர , நிறம் குணமாகையால் விகார 
முடையது . அது மோக்ஷத்திற்கு ஹா நி ஆகிறது . அதி 
னால் அதைப்போ திக்கும் கிரந்தங்களும் வியாஜம் என்றே 
சொல்லநேரும் . இங்குக் கூறிய காரணங்களால் மாயை 
ஆத்மாவுக்கு விசேஷணம் என்று கொள்வது தகுதியன்று . 
" ஆகவே இந்த விசேஷணம் ஞானி அஞ்ஞானி இவர்களு 
டைய எண்ணங்களின் பேதத்தைக் குறித்து நிற்கின்றது 
வண்மை நிறமான தன்மையானது பாலோடு சேர்ந்திருப் 
பதுபோல் செய்பவனாயும் செய்விப்பவனாயும் இருக்கும் தன் 
மை ஆத்மாவோடு ஒற்றித்திருக்கலாம் என்று சந்தேகம் 
உண்டாகா திருக்கும் பொருட்டு , " ( கீ - பா ) இவ்வாறு எடுத்து 
விளக்கப்பட்டது . 


மாயை ஆத்மாவில் விசேஷணமல்லவென்ற உண்மை 
யை உணராதிருந்தால் ப்ரம்மதத்ல விஷயத்தில் மயக்க 
முண்டாம் , 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


9 


இந்திரிய மனோபுத்திகளில் ஆத்மதாசிகளுக்கு , பிரம் 
மத்தையும் உபாதியையும் வேறுபடுத்தி அறியாமையாலும் , 
புத்தியாதிகள் விதிதங்களான தாலும் பிரம்மத்தை அறிந் 
தேன் என்ற பிராந்தி உண்டாகலாம் . ( கோ- பா ) 


இதனால் மாயை ஆத்மாவில் உபாதியே என விளங்கும் 


விசேஷணம் என்பது புஷ்பத்தின் நிறம்போற் பிரி 
படாமல் ஸ்வரூபத்திற்பிரவேசித்திருப்பது . அதனாலேதான் 
மாயை அவ்விதம் ஆத்மாவோடு சம்பந்தித்திருப்பதாய்க் 
கொள்வது தகுதியன்று . 


உபாதி என்பது இன்னது , என்று பின்வருமாறு 
விளக்கப்படும் . 


" எது தன் தன்மையை வேறொன்றினிடத்து இருப் 
பதாகத் தோற்றுவிக்கிறதோ, அது உபாதி ” எனப்படும் . 

மானய ஆத்மாவில் விசேஷணமில்லையென்றால் , வேறு 
எவ்விதம் கொள்ளலாம் எனில் உபாதி என்று கொள்வதே 
தகுதியாம் . “ நூல் வஸ்திரம் இவைகளுக்கிருப்பதுபோல் 
ஸமவாயம் அதாவது நீக்கமின்றி ஒற்றித்து நிற்றல் என் 
னும் சம்பந்தமும் சொல்லக்கூடாது ( கீ - பா ) 

“ யயா ஜவாகவோஹிலாக ஈககவதி,, 
தஉஹாவெ ஷக தீதி வரஹணொ 2 வி ஜாயொ 
வாயிவபாதமணவரிஜிளுவாவ , தீதி : உவாயிவியோ 
ஹிணநிரவயவாவ, தீதி 3 1 ” (மஹா ) 


2 


10 

ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 
( இ - ள் ) " செம்பருத்திப்பூவின் ஸமீபத்திலிருக்கிற ஸ்படி 
கமானது ரக்தவர்ணமாய்க் கானுகிறது . அது ஸமீபத்தில் 
இல்லாவிட்டால் ஸ்படிகம் சுத்தமாகவேயிருக்கிறது . பிரமத் 
துக்கும் மாயோபாதியால் ஸகுணம் வேறுபோற்காணுதல் 
முதலிய தோற்றங்கள் உண்டாகின்றன . உபாதி நசித்தால் 
நிர்க்குணம் அவயவமற்றிருத்தல் முதலிய தோற்றங்கள் 
உண்டாகின்றன . 





இதனால் ஆத்மாவில் மாயை விசேஷணம் எனக்கொள் 
வது சரியன்று . ஏனென்மூல் ஸமீபத்திலிருக்கும் செம் 
பருத்திப்பூ ஸ்படிகத்தின் ஸ்வரூபத்தில் பிரவேசிப்பதில்லை 
ஸமீபம் என்ற காரணத்தால் பிரவேசித்தது போன்ற 
தோற்றத்தைக் கொடுக்கிறது . அது ஸ்படிகத்தில் தோற் 
றமே யல்லது வாஸ்தவத்தில் விகார மன்று என்பது செம் 
பருத்திப்பூ விலகுகையால் தெளிவாகிறது . இதுபோல் 
மாயாரூப உபாதியால் , ஆத்மாவிற் கர்த்ருத்வப் பிராந்தி 
உண்டாகிறது . அது வாஸ்தவத்தில் இல்லை என்ற அறிவே 
கர்த்ருத்வ நிவர்த்தியைத் தருவதாகிறது . 


ஸ்படிகத்தில் விகாரத்தோற்றம் அநித்யம் . அதற்குப் 
பூ காரண மாகுமே யன்றி ஸ்படிகமே யன்று , ஏனென்றால் 
போவது வருவது பூ , அது அதற்கு விகாரம் . இதனால் 
விகாரப்படுவது மாயை ; அத்மாவன்று , 

வீவிதியா விகாராணா 

வாக்ஷிண நிவி - காரிழை ( முக்தி ) 
இ - ள் “ புத்தியினுடைய அநேக விகாரங்களுக்கு சாக்ஷி 
யாயும் விகாரமற்றவனாயும் ” ( இருக்கிறான் ) 


. 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


11 


புத்தி என்பது மாயையின் அம்சம் . 
பொ யொ நி . பொநியை திஷதெதீக : ( சுவே ) 

( இ -- ள் ) எவர் மூலப் பிரகிருதியாகிய மாயை யிடத் 
திலும் பின்ன பின்னப் பிரகிருதி யாகிய மாயை யிடத்தும் 
இருக்கிறாரோ ” 


இதனால் ஆத்மாவில் மாயை , உபாதி விசேஷணம் 
என்ற பேத அறிவு , ஞானி அஞ்ஞானி என்ற பேதத்தைத் 
தருவதாகிறது . 

(ுணெவாவெதி 
( இ - ள் ) “ குணங்களுக்குப் புறம்பாக அறிகிறான் . " 


ஞானிஉபாதியாய்ப் பார்க்கிறான் . அஞ்ஞானி விசேஷ 
ணமாய்ப்பார்க்கிறான் . அதாவது மாயையும் ஆத்மாவும் இன் 
னதென்று தெரியா மல் மயங்கி ஒன்றை மற்றொன்றாகவும் 
இரண்டையும் ஒன்றாகவும் உணர்கிறான் என்பதாம் . மாயை 
வேறன்று என்ற எண்ணமே கர்த்ருத்வபுத்தியாகிறது . " அதா 
வது மாயை ஆத்மாவின் விசேஷணம் எனக்கொள்ளப் படு 
வதே கர் த்ருத்வ புத்தியாகிறது . இப்படி விசேணமாய்க் 
கொள்ளப்படும் போது ஆத்மாவுக்கே இன்மை என்ற தோ 
ஷம் உண்டாகிறது . அது பேதபுத்தியைத் தருவதாகிறது . 
பின்னமாய் நினைத்தாற் காமம் உண்டாகிறது . 

அதனாற் 
கர்மமும் , கர்மபலனும் உண்டாகின்றன . அப்பொழுதுதான் 
ஸம்ஸாரித்வம் . இது அவித்யையின் காரியம் ” . ( பி - பா ) 
மாயை வேறல்ல என்று நினைப்பதே கர்த்ருத்வ புத்தியாம் . 
கர்த்ருத்வ புத்தி என்பது , தான் நினைப்பதும் செய்வதும் 
ஆகிய எல்லாம் தன் சுகப்பிராப்தி துக்க நிவர்த்தியின் 
பொருட்டே என்பதாகிய எண்ணம் . 


12 ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்தியாமிருதம் 

( வ ;வஸுதாயை , த.த ஆயா ஷெஹாத : 
கர திஜாது கதா 

ஸர்வ 


இ - ள் சுகதுக்க புத்தியினை அனுசரித்து அததனிச் 
சைபினாலே தேகாந்தக் கிருதிமான் கர்த்தா . 


ஒவ்வொருவனும் இவ்விதமே செய்தபோதிலும் தன்னு 
டைய சுகதுக்கத்திற்குக் காரணம் முற்றிலும் தன் ஸ்வா தீ 
னத்தில் இருப்பதன்று எனக்காண்கிறான் . அதனால் தனக்கு 
அந்யமான வஸ்துவில் நிவர்த்தியைத் தேடுகிறான் . அந்ய 
வஸ்துவைத் தேடுவது என்றால் அது ஒரு அபேக்ஷையாகி 
றது . அதனால் அது ஸ்வாதீனமற்றதன்மையைக் கொடுக் 


கிறது . 


பராயைநு வஹூதாநி 18-61 


ள் எல்லாப் பிராணிகளையும் ஆட்டிவைக்கிறான் " 
அப்பொழுது அவசனாகிறான் . இதுமாயையின் காரியம் . 


இதனால் ஒருவ னிடத்தில் மற்றொருவனுக்கு ஒன்று 
கொடுக்கும்படி இரண்டு பழங்களைக் கொடுக்கையில் அவை 
களில் சிரேஷ்டமானதைத்தனக்குவைத்துக் கொள்ளுகிறான் . 
து விசாரத்தால் நிவர்த்திக்கக் கூடியது 


உயவெ யவஜாயெ 
பாமவெஷள வரவஸிதள ! 3-19 


இ - ள் “ விருப்பு வெறுப்புகள் ஒவ்வொரு இந்திரியத் 
தினுடைய விஷயத்திலும் அமைந்துள்ளன . 


கர்த்ருவு 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 13 
இதனால் ராகத் வேஷங்கள் கிரமமாகக் குறைப்படுவது 
ருவத்வ நிவர்த்திக்கு ஏதுவாகிறது என விளங்கும் . 
வபொ ஹி யவரயாணி 

தவ வ.ஜா வ.திஷிதா 


( இ - ள் ) இந்திரியங்கள் எவனுக்கு வசத்தில் இருக் 
கின்றன வோ அவனுக்கு ஞானம் நிலைத்தது ” 


இதனால் அடக்கமுடையவன் க்ஷேமத்தை அடைகிறான் . 
இதனால் ஒவ்வொருவனும் என்ன செய்ய வேண்டும் ? “ ஆக 
வே சிரேயோ மார்க்கத்தை இச்சிப்பவன் சாஸ்திரீயமாகிய 
விவேக - புத்தியினால் நல்லவற்றைத் தெரிந்து செய்தலும் 
தீயவற்றை அறிந்து தவிர்தலும் தான் புருஷப்ரயத்னத்தால் 
ஆகக்கூடியது 

( கீ - பா ) 


இவ்விதத்தால் தன் குற்றத்தைத்தானே ஆராய்வது 
பந்த நிவர்த்தியைத்தருவதாகிறது . 


( யயா நிவாண : ஷ காடொஷெக்ஷணெ த ; 
தயா தெஹிவண; வெஷூ கொ ந அெத வாய 


நாக ( வரா ) 


( இ - ள் ) நல்ல புத்திசாலியாயிருக்கிறவன் பிறருடைய 
தோஷத்தைக் கண்டு பிடிப்பதில் சந்தோஷம் அடைவது 
போலத்தன் குற்றத்தைக் கண்டு பிடிப்பானானால் எவன்தான் 
பந்தத்தினின்று விடுபடமாட்டான் ? 


இதனால் தோஷநிவர்த்தியே பந்தநிவர்த்தியாகிறது 


மூன்றாம் அத்தியாயம் . 


உ 


ஆத்மவிசாரம் . 


:: 


புகைக்கு அக்நி காரணமாய் இருப்பது போலவே ஆத் 
மா பிரபஞ்ச மாயைக்கு ஸாக்ஷிமாத்திரமாய் இருப்பதாய் 
அறியலாம் . காரியகாரணங்களாகிய : புகை அக்னி என்ற 
இரண்டும் ஒரே காலத்தில் விலக்ஷணமாய்ப் புலப்படுகின்றன . 
அவ்வண்ணமே பிரபஞ்சத்தைப் போல் அதற்குக்காரணமான 
ஆத்மாவும் ஜாக்ரதவஸ்தையில் எட்டக்கூடியவன் என்று ஆகி 
றதல்லவா ? அகண்டாகாரமாகிய ஆத்மாவில் ஒரு சிறு 
பகுதியாய் அடங்கிய பிரபஞ்சம் அவ்வாத்மாவைத் தனக் 
குள் அடக்குமோ ? 


( வதீகரதவாவயெெவாவிவரதடி ( நாரத ) 


( இ - ள் ) ( ஆத்மா ) பஞ்சீகிருதமாயிருக்கிற தன்னுடைய 
அவயவங்களாலே மறைக்கப்படாதவன் . 

மறைக்கப்படாத பொருள் வெளிப்படையாய் விளங்க 
வேண்டும் . ஆகையால் பிரபஞ்ச வுணர்ச்சி நிலையிலேயே 
ஆத்மா எட்டக்கூடியவன் என்று ஆகிறது . இதுவே ஆத்மா 
வின் பிரத்யக்ஷ ஞானம் என்று சொல்லப்படும் . 


வதக்ஷாவ மழை 9-2 


( இ - ள் ) பிரத்யக்ஷமான உணர்ச்சியையுடையது . ( பிரத் 
யக்ஷத்தால் அறியப்படுவது ) என்பது . 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


15 


ஆனால் உலகத்தில் அவ்விதம் பரமாத்மஸ்வரூபம்காணப் 
படவில்லையே . ஏன் ? ஒவ்வொருவரும் ஐஹிக விஷயத்தில் 
அவரவர்க்கு ஏதேது பிரியமாகத் தோற்றுகிறதோ அதற்கு 
உரிய உபாயத்தை நாடி அததை சாதித்துக்கொள்ளுகிறார்கள் 
அல்லவா ? அதுபோலவே அறிதற்கரியதாகிய ஆத்மாவை 
அறியவும் பிரயத்னம் வேண்டும் அன்றோ? 
< யயாகாசொ ஹவதி தக கதஹவதி ( பிரகத் ) 

( இ - ள் ) அவன் எதை விரும்புகிறானோ அதைச் செய்ய 
வேண்டியவன் ஆகிறான் . 

ஆத்மாவைப்பற்றிய உணர்ச்சியும் அது போலவே தக்க 
முயற்சியால் சித்திக்கக்கூடியதே . இதற்கு உபாயம் யாது ? 
சதா விசாரம் செய்வதேயாம் . 

( வா விஅராவொஷி ( மைத் ) 


( இ -- ள் ) எப்பொழுதும் விசாரரூபனாபும் இருக்கிறேன் . 
இதனால் ஆத்மா விசாரரூபன் என்பது தெரியவரும் . 


இதனால் ஆத்மா விசாரத்தால் அறியக்கூடியவன் என்ப 
தாம் . விசாரம் புருஷப்பிரயத்னத்தினால் ஆகக்கூடியது . 
வருஷவயதவாய வெஷாதவைணா ” ( முக்தி ) 


( இ - ள் ) புருஷப்பிரயத்னத்தினால் சாத்தியமாகும் 
வேதாந்த சிரவண முதலியவை ” . 


இதனாலும் ஆத்மா ஜாக்ரதவஸ்தையில் எட்டக்கூடிய 
வன் என்று சொல்லப்பட்டது . அவ்வவஸ்தையிற் பிரபஞ்சம் 


16 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சபுத்திசாமிருதம் 


டது . 


தோற்றுவதால் அதுவே சிருஷ்டியாகிறது . சிருஷ்டி என்பது 
மாயையின் ஸ்வரூபம் . அதனால் மாயையை ஆசிரயித்தே 
ஸ்வரூபம் தெரிய வேண்டியதாகிறது . ஏன் என்றால் , மாயை 
பின்றி உணர்ச்சியேற்படுவதில்லையென்று சொல்லப்பட்டது . 
மாயை ஸ்வரூபத்தை மறைப்பதில்லையென்றும் விளக்கப்பட் 

மாயையை ஆசிரயித்து ஸ்வரூபம் தெரிந்து கொள் 
வோம் என்றே கொள்ளலாம் . அது எவ்விதமாகத்தெரிந்தது 
அதில் விகாரமில்லையென்று தெரிந்தது . 

( சுவிகாய : ( 2-25 ) 
( இ - ள் ) விகாரப்படுவதன்று . 

விகாரம் இருவகைப்படும் . விகாரம் என்பதும் நாசம் 
என்பதும் ஒன்றே . உலகத்தில் காணப்படுகிற இரண்டு 
வித நாசமும் ஆத்மாவுக்குக்கிடையாது . அவ்விரண்டு விகா 
ரங்களையும் இந்த தேகத்தில் அறிபலாம் . சரீரம்சாம்பலாய்ப் 
போய் மறைவது போன்ற நாசம் ஒன்று . சரீரம் உயிரோ 
டிருக்கும்போதே வியாதி முதலியவற்றால் வேறுவகைபாய் 
மாறுவதொன்று ” . ஆத்மா இவ்விரண்டுவித விகாரங்களையும் 
அடையமாட்டான் ; நாசமுமற்றவன் ( கீ - பா ) 


நான்காம் அத்தியாயம் . 


ஆத்மாவின் வியாபகத்வம் . 


: 0 : 


ஆத்மா ஸூக்ஷ்மத்துக்கெல்லாம் ஸூக்ஷ்மமாய்ப் பிரகா 
சிப்பதால் விகாரப்படாதது என்று அறியப்படும் . 


( க்ஷாஅததக்ஷதா விஹாதி 


( முண்ட ) 


வா 


" அது ஸூக்ஷ்மத்துக்கெல்லாம் ஸூக்ஷ்ம 
மாகச் சோபிக்கிறது . ” ஆனால் அணுவுக்கும் அணுவாசச் 
சொல்லப்படுவது . 
( கணொரணீயாவழ 

ணீயாவழ ( 8-9 ) 
-ள் அணுவைக்காட்டிலும் அணுவாய் இருக்கிறது . 


கூடாது 


இதனால் பிரமஸ்வரூபமே அணுவோ என்று மயங்கக் 

அதன் ஸூக்ஷ்மத்தன்மையைத் தெரிவிக்கும் 
பொருட்டே இவ்வாறு கூறப்பட்டது . அணு மாயாமயமே . 
ஆத்மஸ்வரூபம் அணுவன்று 


. 


( சுநண 


(பிரகத் ) அணுவுமன்று , 
அது ஸூக்ஷ்ம மானதாற் பூரணமானதே. 
வவ -வணவூவொட்ஷி 1 ( மைத் ) 

இ - ள் சகலத்திலும் பூர்ண ஸ்வரூபனாயிருக்கிறேன் . 
அதனாற் பிரிபடாமல் ஒன்றாகவே (பிருக்கிற தன்மையும் அறி 
யப்படும் . 


3 


18 

ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 
( சுவ ைணவா2 ஜி 

ஜி ( வரா ) 
( இ - ள் ) அகண்டமாய் ( இடைவிடாமல் ) இருக்கிறேன் . 
ஆகாசம் வாயு முதலியவைபோன்ற ஸூக்ஷ்ம வஸ்துக்கள் ஸ்வ 
பாவமாகவே வியாபக முள்ளவை யல்லவா ? பூரண மானதால் 
ஸமமானது ; ஸமமானதால் குறைபாடில்லாதது . குறைபாடு 
என்பது ஸங்கல்பரூபமான மாயையின் குற்றம் . அது காம 
ரூபம் . 


விகம் வரஹவாங் காகாது ( 6-26 ) 


( இ - ள் ) நினைப்பைப் பிறப்பிடமாய்க் கொண்ட ஆசைகள் . 
காமமே , குரோதத்துக்குக் காரணமானதால் , அதுவே 
பேத புத்தியைத் தாங்கி யிருப்பது எனப்படும் . 

காசாக கொயொ 2 ஹிஜாயதொ ( 2-62 ) 


( இ - ள் ) ஆசையினின்றும் கோபம் உண்டாகின்றது . 
ஆத்மா ஸங்கல்பமற்றவன் . ஆனதால் மாயையின் குற்றம் 
இல்லாதவனாகிறான் . 


< கமாஹிதொஹா ( மைத் ) 


( இ - ள் ) சங்கற்பமற்றவனாபிருக்கிறேன் . 


அதனால் ஆத்மா எல்லாவற்றிற்கும் ஆதாரம் ஆனாலும் 
ஒன்றிலும் ஒட்டாதவன் என்பதாயிற்று . 

சுவீக வ - வரெெவவ | ( 13-14 ) 
( இ - ள் ) எல்லாவற்றையும் தாங்குவதாயினும் ஒன்றி 
னும் பற்றற்றது . 


ஸ்ரீகிருஷ்ணார்யசரித்திராமிருதம் 


19 


ஆத்மா குணசம்பந்தமற்றதால் ரூபமில்லாதது . அதா 
வது கலப்பில்லாமல் ஒரேவிதமாய் இருப்பது . 


( வ உ லாவொஹி 


( மைத் ) 


இ - ள் ) " எப்போதும் ஒரே ரூபமுள்லவனாயிருக்கிறேன் . " 
எனப்படுவதால் ஆத்மா பிறவஸ்துக்களைப்போல் ஸ்வரூ 
பம் மாறுவதில்லை . ரூபமற்றதால் எல்லையற்றது . குணசம்பந் 
தமற்றதால் அது இருளன்று . இருளுக்கு மேற்பட்டது . 
கடந்தது . 


கவிதாதிராதீதழ ( அ V ) 


( இ - ள் ) அவித்யையாகிற அந்தகாரத்தை அதிக்ரமித் 


தது . 


இதன் கருத்து என்னவெனில் , ஆத்மப்ரகாசம் அஞ் 
ஞான இருளுக்கு அடுத்து அப்பால் உள்ளது என்பதே . 


1 


தலை வாஜாக ( 8-9 ) 
( இ - ள் ) இருட்டிற்கு அப்பால் உள்ளவன் . 

அதாவது : - ஒரு வஸ்து இருக்கிறது , அல்லது இல்லை 
என்று அறிவதற்கு மட்டும் போதுமான பிரகாசம் . ஏனெ 
ன்றால் , அதுவே ஸுகம் மேற்கொண்ட நிலையாகிறது . 

< வாதஜீதிகழ ( 6-21 ) 
( இ - ள் ) முடிவில்லாத இன்பம் 

இதன் தத்வமென்னவெனில் , எதிலும் மிதமே ஸுக 
மான நிலையென்பதே . பின் வரும் வாக்யம் இதனைத் தெரி 
விக்கும் . 


20 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


( காஹாரவிஹாரா 


ய 


( 6-17 ) 


( இ - ள் ) சரியான உணவும் விநோதமுமுள்ளவனுக்கு . 


து ஸுகோஷ்ணம் என்று உலகில் சாதாரணமாய் 
வழங்கும் சொல்லாலும் அறியப்படும் . இவற்றைப்போல 
ஆத்மப்ரகாசம் ஸுகப்ரகாசமென்பதே அறியப்படும் . இது 
வே ஆத்மப்ரகாசம் . அதனால் ஆத்மா இல்லையென்று சொல் 
பவனும் 

நினையாமலே அவ்விதம் சொல்பவனாகிறான் . 
ஏனென்றால் , ஒரு வஸ்து இல்லையென்று தீர்மானப்படுவ 
தும் பிரகாசத்தை அபேக்ஷித்தே ஆகிறது . 

, 
(நவ.காபொதஹதYA: 

வ 
வ , காெெபாகவல நா | ( வரா ) 


( இ - ள் ) நான் ப்ரகாசமில்லை யென்ற சொல்லானது 
எந்த ப்ரகாசத்தால் உண்டானதோ " 


இந்த ப்ரமாண வாக்யத்தால் எந்த வஸ்துவும் இல்லை 
என்று தீர்மானிப்பதற்கும் ப்ரகாசம் அவசியம் வேண்டுவதா 
கிறது . இருளில் ஒருவித வஸ்துவைத் தேடுவதென்பது 
ஸ்வபாவமில்லையல்லவா ? ப்ரகாசமின்றி 

ல்லை யென்று 
சொல்வதற்கு ஆவதில்லை . ஆகையால் இல்லையென்று 
சொல்வதிலும் ப்ரகாசமிருக்கிறது . இதனால் ஆத்மா ஸ்வப்ர 
காசனென்று அறியலாம் . 

( தவதீ ஜாவா வ y 20 விஹாதி ( கடம் ) 
( இ - ள் ) இந்த ஸகலஜகத்தும் பரமாத்மாவினுடைய 
ப்ரகாசத்தால் விளங்குகிறது . 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


21 


இதனால் , " ஆத்மர இருக்கிறதென்ற பிரசித்தி இல்லா 
விடில் எல்லா லோகமும் நான் இல்லையென்றே அறிய வேண் 
டி வரும் , 

இவ்விதம் எவனொருவன் மறுக்கிறானோ அவ 
னது பிரத்யகாத்மரூபமாக அது இருப்பதே அதன் காரண 
முமாகும் ” ( ஸு - பா ) இதனால் அங்ஙனமே ஆத்மாவை 
மறுப்பதும் பின்ன அறிவும் மாயையின் விகாரத்தாலாவது 
என்று அறியலாம் . 


ஒரு புஸ்தகத்தில் விஷயம் ஒன்றுமில்லையென்று சொல் 
பவனும் அதைப்பார்த்து அறிந்திருப்பவனே . அதுபோ 
லவே ஒருவஸ்து இல்லையென்பதும் தேடிப்பார்த்தே சொல் 
லவேண்டியதாகிறது. இருளில் தேடுவது இயல்பன்று 
என்றும் சொல்லப்பட்டது . அதனால் அது பயனற்றது . 
ஒரு வஸ்து இல்லையென்று சொல்வதற்கும் பிரகாசம் அவசி 
யம் வேண்டுவதே என்பது இதனால் விளங்கும் . அதனால் 
இல்லையென்ற அறிவைத் தரும் பிரகாசமே ஆத்மப்பிரகாசம் 
ஆகிறது . இக்காரணத்தால் இல்லையென்பவனும் ஆத்மாவிற் 
கந்நியனல்லன் , அவனும் தன் ஸ்வரூபத்தை அறியாமலே - 
அறிந்தவனாகிறான் . 


எனென்றால் , 


ஒரு வஸ்துவை என்றைக்கும் பாராமலும் கேட்காம 
லும் இருக்கையில் இல்லையென்று மாத்திரம் எப்படிச் சொல் 
லக்கூடும் ? (W- பா ) இவ்வாறு சொல்வது பொருந் 
தாது என்பது ஒரு பொருளின் உணர்ச்சியிருந்தாலன்றி 
யில் அப்பொருள் இல்லை யென்னும் 

உணர்ச்சி 
வாராது . ( கீ - பா ) என்ற நியாயத்தால் விளங்கும் . 
அதனால் , அழிவற்றதும் இருக்கிறது என்று சொல்லப்படுவ 


22 


பா 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


தும் இல்லையென்று சொல்லப்படுவதும் இதற்கு வேனை 
தும் எல்லாம் நீரே ( கீ - பா ) என்ற பிரமாணத்கை 
கொண்டு உண்டு என்பதும் இல்லையென்பதும் ஆத்மாவே 
யென்ற உண்மையை யறிவதால் இல்லையென்று கூறுபவ 
னையும் இல்லையென்று கற்பிப்பது எதனால் என்று 
( பிரச் - பா ) வினவில் , அவன் அதற்குத்தக்க விடை கூற 
வேண்டியலனாகிறான் . 


இங்கு இவ்விஷயத்துக்குப் பொருத்தமாக நான் கு 
மேற்கோள்கள் கிரமமாகச் சந்தர்ப்பத்திற்குப் பொருந்து 
மாறு காட்டியிருப்பது கவனிக்கத்தக்கது . 

இக்கருத்தை வெளியிட மேற்கோள்களே வேண்டுமளவு 
விளக்கமாயும் சுருக்கமாயும் அமைந்துள்ள5.7 . இதனால் 
ஆத்மா இல்லை யென்பவனும் ஆத்மாவை அறிந்தவனே . 
அதனால் எல்லோரும் ஆத்மாவை அறிந்தவர்களே . ஆகி 
லும் ஆத்மா உள்ளபடி அறியப்படுவதில்லை. 

யான இல்லை என்று ஒருவனுக்கும் தோன்றுகிறதில்லை . 
ஆதலால் ஆத்மா இருக்கிறது என்பது எல்லோருக்கும் விளங் 
குகிறது . ஆனால் நித்யமுக்தனாய் இருப்பதாக எல்லோருக் 
கும் விளங்குவதில்லை . " 

( விசாரசாகரம் ) 


இதுவே 


( சஜதாநெநாவரத ஆதா நழ ( 5-15 ) 


( இள் ) அறிவு அறியாமையால் மூடுண்டு கிடக்கிறது 
என்று கூறப்பட்டது , 

விசாரக்குறைவினால் அவ்வறிவு மூடப்பட்டிருக்கிறது 
என்பதே . அது ராஜ்யகாரியத்தில் கவனம் அற்றிருக்கும் . 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


23 


ஒரு அரசனை அவன் மந்திரி அரசநீதி காட்டி வற்புறுத்தி 
அரசியலுக்கு உதவச் செய்வது போல் அஞ்ஞானத்தில் மூடு 
ண்டஅறிவை நல்வழிப்படுத்திக் குரூபதேசத்தால் உண்மை 
யுணரச்செய்வதாம் . 


8 


{ p தெ.முரொ2-3 ஹாவாகஜீவெெ : 
வள ; ( சுகா ) 

( இ - ள் ) ‘ குருவினால் செவ்வையாய் உபதேசிக்கப் 
படுகிற மஹாவாக்யபதங்களினால் விழித்துக்கொண்டேன் 

அறியாமலே அறிந்தவன் என்பது பொருந்தாததாகத் 
தோன்றுகிறதேயெனில் , அவ்வாறன்று , ஒருவன் தேசாந் 
திரம் போய்ப் பல வருஷங்கள் கழிந்து திரும்பிவரும்போது 
அவனிடம் மிகவும் பழகி நண்பனாய் இருந்தவொருவன் அவ 
னைக்கண்டதும் இன்னான் என அறியக்கூடாமல் மயங்கிப் 
பிறகு பழைய ஞாபகம் தூண்டப்பட்டதும் அறிந்துகொள் 
கிறான் . அறிந்த ஒருவனே அறியா தவனான தால் இங்கு 
இவன் அறியாமல் அறிந்தவன் எனப்படுவன் . 
ஞாபகம் வந்ததும் அவனே நன்கு அறிந்துகொள்ளப்படு 
கிறான் . 

வர தி @ ஷா ( 18-73 ) 
( இ - ள் ) நினைவு கூர்வது அடையப்பட்டது 

இதனால் இல்லையென்பவனும் துவேஷிக்கத் தக்கவ 
னல்லன் ஏன்றாகும் . 

< erer தவாஉெஹெஷு ( 16-18 ) 

தமது சரீரங்களிலும் பிறமது சரீரங்களிலும் 
உள்ள ( ஆத்மா ) 


பிறகு 


ள 


24 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிர்தம் . 


அதனால் அது பிரகாசத்தின் முன்னிலையிற் கண்ணை 
மூடுவது போலவாம் . கண்ணை மூடின போதிலும் பிர 
காசம் இருக்கிறது . இதனை எப்படி அறியலா மெனில் 
திறந்தவுடன் தெரிகிறதல்லவா ? அதைக் கொண்டறிய 
லாம் . இதனாலே தான் , 


வதி ஆதாநஅக்ஷஷ ( 15-10 ) 


ஞானக்கண்ணுடையோர் காண்கிறார் . 
என்றும் பிரமாணம் உள்ளது . 


ஆனால் இப்பேதம் இருப்பது அறியப்படவேண்டும் . 
கண் மூடுவதுபோல் அது விகாரம் அடைவதில்லை . அத 
னால் சாந்த சித்தததில் அது நிலைத்து நிற்கிறது . ே 

த 
காரணத்தால் , 


M9 = கெடாதது . 


எனப்படுகிறது . இதனாலேயே , 

< ஆா நதீவெந ஹாதா 


-ள் ஒளிர்கின்ற ஞானவிளக்கைக் கொண்டு 
( அறியப்படும் ) 

ஆனால் அந்த ஆத்மாவின் ஸ்வரூபம் என்னவெனில் 
ஒரே விதமான சைதன்யம் என்பதே . 

( ெெஅத வெகாவவாக ( யோக ) 
இ - ள் சைதன்யம் ஒரே ரூபம் ஆனதால் , " 


25 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


சைதன்யத்தின் வியாபகம் ஸ்வபாவமாகவே எல்லையற் 
நதால் எங்கும் உள்ளது , 


( சூகாஜெக விண ( ருத்ரஹ்ருதய ) 


இ - ள் 


‘ ஸம்பூர்ணமாயிருக்கிற ஒன்றான ஆகாசம் . 


என்பதற்கிணங்க ஆகாசம் ஸகலவஸ்துக்களில் உள்ளும் 
புறம்பும் தொடர்ச்சியறாமலே வியாபித்திருப்பது போல 
ஆத்மா எங்குமுள்ளதாலும் ஸூக்ஷ்மத்தன்மையாலும் அத்த 
கைய ஆகாசம் முதலிய பூதங்களின் உள்ளும் புறம்பும் இடை 
யறாது வியாபித்திருக்கிறான் . இக்கருத்தை 


( வஹிதா ஹூதாநாழி ( 13-15 ) 


இ - ள் பூதங்களுக்கு வெளியில் இருப்பது உள்ளும் 
இருப்பது . 
என்ற வாக்யமும் தெரிவிக்கும் . இதனால் இதரவஸ்துக்கள் 
ஆகாசத்திற்குள் அடங்கியிருந்தபோதிலும் அதின் வியாப 
கம் பாதிக்கப்படாதது போல் , ஆத்மாவும் பூதபேதங்களின் 
ஸ்திதியால் பாதிக்கப்படுவதில்லையென்று அறியலாம் . 


( யயா லவ - மத விள ாக 

சூகாம் நொவலிவதீதெ | 
லவ- தாவஹிதொ உெஹெ 

தா நொவலிவதொ 13-32 


தயாதா 


இ - ள் எல்லாவற்றிலும் உள்ள ஆகாசமானது நுண் 
மையினால் கறைப்படுத்தப் படாதவாறு போல் சரீரத்தில் 


26 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


எங்கும் உள்ள ஆத்மா எதனாலும் கறைப்படுத்தப் படுவ 
தில்லை. ஆகாசத்தை அளாவி யிருப்பதால் ஆத்மா மாயா 
ஸ்வரூபமான ஆகாசத்திலும் வியாபகமானது . 

( விஷஹாஹூ 2 . சுர த . 


வனகாபெந ஜிதொ ஐமக ( 10-42 ) 


-ள் 

யான் இப்பிரபஞ்சம் முழுமையும் ஒரு அம் 
சத்தினாலே தாங்கிநிற்கிறேன் . 


இதனால் இப்பஞ்சம் ஆத்மாவின் ஒரு அம்சம் மட்டும் 
ஆனதால் , ஆத்மா அதிலும் வியாபித்திருக்கிறான் என்றா 
கும் . இதனால் ஆத்மாவில் மாயை வியாபித்திருப்பது 
சமுத்திரத்தில் ஒரு துளி அமைந்திருப்பதற்கு சமமாகும் 
என்று அறியத்தக்கது . உள் வெளி என்ற பேதம் உள்ள 
வஸ்துக்களுக்கே ஆதாரம் இருக்கக்கூடும் . அவ்வித பேதம் 
அற்றதால் ஆதாரமற்றது . 


( சூயாராஹிதொ 2 p ஹழ ( மைத் ) 


( இ - ள் ) ஆதாரமற்றவனாயுமிருக்கிறேன் . 

அதனால் ஆத்மா ஆகாசாதி ஸகல வஸ்துக்களின் உள் 
ளும் புறம்பும் ஒரு மாதிரியே வியாபித்திருக்கிறான் என்ப 
தாயிற்று . 

ெெநநெந கிது நாநாவரதா 

ெெநொநந கிது நாஸவர தடி ( பிரகத் ) 
இ - ள் இவரால் ஒன்றும் உள்ளே புகப்படாமல் 
இருக்கவில்லை. வெளியிற்சூழப்படாமலுமிருக்கவில்லை . 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


27 


மேலும் ஆத்மா ஸர்வவியாபகமாய் ( எங்குமுள்ளதாய் ) 
சலனமற்றது . சைதந்யம் ஸ்வபாவமாகவே வியாபகமுடை 
யதல்லவா ? 


( யஉா நேவி ெெவதந்து 

ஹாதி விவ - தம.வா | 
யொறிநொவவயாநெந 

தவா விவடிதெ வயடி ( அன்ன ) 


இ- ள் யோகியினுடைய 

மனதில் 

எப்போது 
இடைவிடாமல் சைதந்யம் விளங்குகிறதோ, அப்பொழுது 
தான் சைதன்யமேயாய் விடுகிறான் .. 




நிர்க்குணமாதலின் அவிகாரியுமாம் . 

அது இன்னும் 
எவ்விதம் விளங்குகிறது ? 

அநாத வ . நித 
வண 0 ஸுவ 

வவேஜியழ ( வரா ) 


( 


-ள் 

சின்மாத்திரமாயும் எங்கும் பரவியதாயும் 
நித்யமாயும் சம்பூர்ணமாயும்: சுகரூபமாயும் நாசமற்றதாயும் 
(இருக்கிறது ) . 


ஐந்தாம் அத்தியாயம் ,. 


ange 


ஜந்மரஹ்ஸ்யம் . 


வாயு ஆகாசத்தில் தங்கியிருந்தாலும் அதினின்றும் 
வேறாகவே இருக்சிறது . அது போலவே ஸகலப்ரபஞ்ச 
மும் ஆத்மாவில் அடங்கியிருந்தாலும் ஆத்மா ஆகாசம்போல் 
வேறாகவே இருக்கிறான் . 


( யயாகாஷிதொ நிததீ 

வாயு : லவ -3 த றொ ஹோது | 
தயா வாணி ஹூதா நி 

2 தா நீதவயாாயா ( 9-6 ) 


ல 
ம 


இ - ள் ஏங்கும் செல்லுகிற பெரிய காற்றானது , 
எப்போதும் ஆகாசத்தில் அடங்கியிருப்பது போலவே எல் 
லாப்பொருள்களும் என்னிடம் அடங்கி யிருக்கின்றன .. 
என்று அறி 

ஆகாசத்தில் தங்கியிருக்கும் வஸ்துக்கள் விகாரம் 
அடைவது ஆகாசத்தைப் பாதிப்பதில்லை . அதுபோலவே 
வஸ்துக்களின் விகாரத்தால் ஆத்மா பாதிக்கப்படுவதில்லை . 
ஆகாசதிருஷ்டாந்த மூலமாகவே ஆத்மாவை அறிய முயல 
வேண்டும் . ஸூக்ஷ்மத்தால் ஸூக்ஷ்மத்தை கிரகிக்கலாம் . 
ஆத்மா ஸுமரூபன் என்பதைப் பின் வரும் பிரமாணத் 
தால் அறியலாம் . 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


29 


< வவெவாகாலவொ2 ஸி , 

( தேஜோ ) 


( இ - ள் ) நீயே ஆகாசரூபமாயிருக்கிறாய் . 


இதனால் ஆத்மா தன் சூஷ்மத்தன்மையொன்றினா 
லேயே விகாரமற்றவனாகிறான் என்பதும் தெரிகிறது . அதே 
தன்மையால் ஆத்மா அறிதற்கரியவனாயுமிருக்கிறான் . 


< க்ஷவாக தஉவிஜெயழ ( 13-15 ) 


ள் 


அது நுண்மையானதால் அறிதற்கரியது , 


அக்னிக்கு உஷ்ணம் சுபாவமாவது போலவே ஆத்மா 
வுக்கு விகாரமற்ற நிலையே ஸ்வபாவமாம் 

அதனால் ஈச்வர 
னது சர்வசக்தியும் ஒருங்கே சேர்ந்தாலும் அது விகாரப் 
படக்கூடியதன்று என விளங்கும் . 


(விநாவைஜீயஸ்தாவி 
ந கபதத y - F / I ( 2-17 ) 

நிலைதிரியாத இதற்கு ஒருவராலும் அழிவு 
செய்ய இயலாது . 


-ள் 


ஆத்மாவுக்கு நாசத்தை உண்டாக்க ஈச்வரனாலும் கூட 
முடியாது ஏனெனில் ஆத்மா பிரம்மம் ஆத்மஸ்வரூபத் 
தில் விகாரமில்லை யென்பது தெளிவானதாய்க் கூறப்பட்டது . 
இவ்விதம் அறிந்தவனுக்கு 

வேறு அறிய வேண்டியது 
என்ன இருக்கிறது ? ஒன்று மில்லை ஏனென்றால் . ஸ்வரூ 
டத்தில் விகாரமில்லை யென்று தெரிந்ததும் கர்த்ருத்வம் 
அழிந்து போகிறது . கர்த்ருத்வமே ஸ்வரூபத்தில் 


30 


ஸ்ரீ கிருஷணார்ய சரித்திராமிருதம் 


விகாரம் உண்டாவது போல் தோற்றுவிக்கிறதற்குக் 
காரணம் க்ரியையானது எதில் பொருந்துகின்றதோ அதை 
விகாரப்படுத்தாமல் தன் ஸ்வரூபலாபத்தை அடைவதில்லை. 
ஆகவே ஆத்மாவானது க்ரியையினால் விகாரத்தை அடையு 
மானால் அது போழ்து ஆத்மாவுக்கு அநித்யத்வம் ஸம்பவிக் 
கும் . ( ஸு - பா ) ஏனென்றால் , 

ஒரு ஜலபாத்திரத்தில் தோன்றும் சூரியப்ரதிபிம்பம் 
அப்பாத்திர ஜலத்தின் சலனத்தால் , வாஸ்தவத்தில் சலியா 
திருக்கும் போதே , சலிப்பதாய்த் தோன்றுகிறது . அது போ 
லவே ஆத்மவஸ்துவிற் கர்த்ருத்வம் இல்லையாயினும் மாயை 
யின் மூலமாய் அது இருப்பதாய்த் தோன்றுகிறது . கர்த் 
ருத்வம் இல்லையானால் கர்மபந்தம் ஒழிகிறது . இது பிரத்ய 
க்ஷம் , கர்மத்தினால் தேகம் வருகிறது , 


* க2_ஆணா ஹொவொதி பிரகந்தாரதபுராணம் 


ந 


இ - ள் கர்மத்தினால் தேகம் உண்டாகிறது . 
அதனால் கர்த்ருத்வத்துடன் கர்மபந்தம்விலகவே வேறு 
தேகம் வருவதில்லை . அதாவது இத்தகைய ஞானம் 
படைத்தவனுக்குப் புனர்ஜன்மா ஏற்படுவதில்லை . ஜன்மா 
துக்கஹேதுவே . 


( ஐ. 27 ஜாாவதாயி 

வஷொஷா ந T20- நழ " 


13-8 


பிறப்பு , இறப்பு , மூப்பு பி E , துன்பம் , 
என்றவற்றிலே தீமையை உணர்தல் , 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


31 


வ்வாறு உணரும் உணர்வே துக்க நிவர்த்திக்குக் கார 
ணம் ஆம் . அதுவே அறிவின் முடிவான பயனல்லவர் ? 
அதனால் ஆத்மாவில் கர்த்ருத்வம் இல்லை யென்றறிந்தவன் 
அறியவேண்டியது வேறொன்றுமில்லை .. 


ஜன்மா துக்கரூபம் என்று சொல்லப்பட்டது . 

அது 
அவ்விதமே . 

மே . அதனால் சாஸ்திரங்கள் அதன் நிவர்த்தியைச் 
சொல்கின்றன . ஆகிலும் அது முற்றிலும் துக்கமயமுமா 
காது . ஏனென்றால் , ஞானம் உண்டாகிய ஜன்மா துக்கஹே 
துவன்று . ஆனால் அவ்வித ஜன்மா லபிப்பது அருமை 
யென்று கூறலாமே யெனில் , அருமையாயினும் அப்படி 
வாய்க்கும் பிறப்பு துக்கமில்லை யென்றே கூற வேண்டும் 


( சுயவா யொமி நாேெவ 

கனொ ஹவதி யீதாழ | 
தவி உபாதா 
ஜொகெ ஜ யதீரழ 


ததத . யொற . 

ஓஹதெ வளவ வெஹிகழ F ( 6.42 ) 


இ - ள் அல்லது ஞாநிகளான யோகிகளாகவே உள்ள 
வர்களுடைய வம்சத்திற் பிறக்கிறான் . இப்படிப்பட்ட பிற 
ப்பு எதுவோ . அது கிடைப்பது உலகத்தில் மிகவும் அரி 
தன்றோ ! அவன் முந்தின ஜன்மத்தில் உண்டான ஞானக் 
கூட்டுறவை அங்கே பெறுகிறான் . 


இதனால் ஞானமார்க்கத்திற் பிரவிர்த்தி பயனற்றதாகா 
மல் ஒரு காலத்திற் பயனையே தருகிறது . 


82 


ஸ்ரீ கிஷ்ணார்ய சரித்திராமிருதம் . 


கநெகஐ R3 ; 

ததொ யாதி வரா மதிழா ( 6-45 ) 


இ - ள் பலஜன்மங்களாலே பரிபக்வத்தை அடைந்தவ 
னாய் அதனால் உயர்ந்த கதியைப் பெறுகிறான் . 


இதனால் ஜன்மா துக்கஹேதுவானாலும் அதன் நிவர்த் 
தியை ஞானத்தால் அடையலாம் . அதனால் ஞானி ஜன்மா 
வை வெறுப்பதில்லை. ஆகிலும் இது ஆத்மா நுபவத்தின் 
ஸ்வபாவத்தை விளக்க ஞாநிகளால் சொல்லப் படுவதாய் கிர 
கிக்கத்தக்கது . 


5 


அவ்வநுபவம் எத்தன்மையது ? 


( ல ஸ ஹ யொ யதாதா 

வக்ஷயதொ 
( 5-21 ) 


இ - ள் பிரம்மத்திலே சமாதி கூடிய மனத்தினனாய் 
குறைவில்லா இன்பத்தினை அனுபவிக்கிறான் . 


அல்லது ஸ்ம்பத்துள்ள குடும்பத்திற் பிறக்காமல் அவர் 
களினின்று வேறுபட்ட ஞாநிகளாகிய யோகிகளாயுள்ள 
தரித்திரர் வீட்டிலே பிறக்கிறான் . இப்படி தரித்திரரான 
குலத்திலே பிறப்பது என்பது முர்தினதை உத்தேசித்துப் 
பெறுவதற்கு மிக அரிதானது , மிக துர்லபமானது . ( கீ.பா ) 


இதனால் ஞானத்துடன் ஏற்படும் வறுமை துக்கஹேது 
வாவதில்லை . அவ்விதமானால் ஞானமும் துக்கரூபமாய் 
விடும் . அது அவ்விதமன்று. அது ஞானத்தின் சிறப்பி 
பல்பாலாவது , அச்சிறப்பியல்புதான் யாதோவெனில் , 


ஸ்ரீ கிருஷ்ணார்யசரித்திராமிருதம் 


GIO 


ந ஹி ஜாநெந்Jெ UTO 

வவி தஹை விஉதொ ( 4-48 ) 


இ - ள் ஞானத்துக்கு சமமாகத் தூய்மையைச் செய்வது 
இங்கு இல்லை . 


அ 


அங்கனமே ஞானம் ஒன்றன்றி உயர்ந்த செல்வம் முத 
லிய எதுவும் துக்கநிவர்த்தியைத்தருவதன்று . ஏனென்றால் 
இந்திரபதவியும் துக்கத்தினின்று ஒழிவடைகிறதில்லை. 
( ந ஹி வடிவாஜி 2erவநஉதாக 

யலொக ஜொஷண நியாணாடி 
சுவாவ ஹூவவதர . 

ராஜ p • ராணாவி அாயிவதழா ( 2-8 ) 
இ - ள் உலகிலே பகைவர் அற்றதாய்ச் செழித்திருக் 
கும் ராஜ்யமும் தேவர்களுக்குத்தலைவனாய் இருத்தலும் , 
கிடைக்கப் பெற்றாலும் , இந்திரியங்களைத் தீபோல் அழற்று 
கின்றதான என் துயரத்தைப் போக்குவது இன்னதென்று 
எனக்குத் தெரியவில்லை . (இந்திரபதவியைப் பெற்றாலும் 
என் துயாம் தீருமாறில்லை ) . 


இதனால் துக்கநிவர்த்திக்கு ஞானமொன்றே மார்க்கமா 
யுளது . வேறொன்றுமில்லையென்று விளங்கும் . அதனால் 
ஞான மேற்பட்டும் துக்கம் இருக்குமாயின் அது ஞானமாவ 
தன்று . ஏனென்றால் , சுகம் நிலை கொள்வதே ஞானமாகிறது . 
இதனால் ஞானத்துடன் ஏற்படும் பிறப்பு துக்கஹேது அன்று 
என்று விளங்குவதால் அது வெறுக்கத்தக்கதன்று என்று 
ஏற்பட்டது . 

4 


34 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


( கதவ ு வளவயை . 


ஐவர்நாயே . ஐநக ( வரா ) 


இ - ள் அஞ்ஞானிக்குத் துக்கமயமாயிருக்கிற ஜகத் 
ஞானிக்கு ஆனந்தமயமாயிருக்கிறது . 


தேகேந் திரியாதிரூபமான மாயையை ஆசிரயித்து ஆத் 
மஸ்வரூபம் தெரிந்ததாய்ச் சொல்லப்பட்டது . நாம் ஸு z 
மவஸ்துக்களின் ஸ்வரூபம் தெரிவதற்காக அணுதரிசினி 
போன்ற கண்ணாடிகளை உபயோகிப்பது போலவே ஸு z 
மவஸ்துவைக் கிரகிப்பதற்கு ஏற்பப் புத்தியைப் பயிற்சி 
செய்துகொள்ளவேண்டும் . 


( உ JU தெ வ ஜீயா ஸுக்தா 

வி க்ஷயானித U : I ( கடம் ) 


2 


இ - ள் இந்த ஆத்மா சூக்ஷ்மதர்சிகளால் குசாக்கிரம் 
போற் சூக்ஷ்மபுத்தியாற் பார்க்கக்கூடியவன் . 


இவ்விதம் சூக்ஷ்மவஸ்துவின் ஞானம் அனுபவித்து இன் 
பம் அடைந்தவனுக்கு தேகம் இருக்கிறது . அதைப்பற்றி 
அவன் செய்தற்குரியது என்ன ? அது இருந்தாலும் சரியே 
இல்லாமற்போனாலும் சரியே . அதாவது இருக்க வேண்டும் 
என்றும் பிரார்த்தனையில்லை . போகவேண்டும் என்றும் 
இல்லை .. 

நாஹி நலத மாண o 

நாஜி நொத ஜீவிதழா ( நாரத ) 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


35 


மரணத்திற்காக சந்தோஷப்படக் கூடாது . 
ஜீவிதத்துக்காக சந்தோஷப்படக்கூடாது . 


இ - ள் 


ஏன் அவன் இவ்விதம் இருக்கவேண்டுமெனில் , தேகத் 
தை அடைந்ததின் பலன் சித்தித்துவிட்டது . அதனால் இந்த 
தேகம் இளநீரை கிரகித்தபிறகு எறியப்படும் ஒரு போலவே 
யாம் . 


ஆறாவது அத்தியாயம் . 


wmBSSREEES500 


சரித்திராரம்பம் , 


மேலே சொல்லிய ஞாநிகளின் நிலைமைக்கேற்றவிதமாகக் 
காலம் செலுத்தி வந்தார் , தர்மசீல தர்மரத்த பிரம்ம ஸ்ரீ 
C. V. கிருஷ்ணையரவர்கள் . அவருடைய சரீரம் மறைந்து 
விட்டது . இது விஷயமாக நமக்கு ஏற்பட்டிருக்கும் துக் 
கத்தை வெளியிடுவதற்காக இந்த சபை சேர்ந்திருக்கிறோம் 
துக்கத்தை வெளியிடுவது எதன் பொருட்டென்றால் , அவ் 
வாறு வெளியிடுவதால் மனதுக்கு ஆறுதல் உண்டாகிறதா 
கையால் அவ்வாறுதலாகிய அமைதியைப் பெறவேண்டியே 
வெளியே சொல்லிக்கொள்வது உலகசகஜம் . குழந்தைகள் 
விளையாடுகையில் ஒன்றுக்கொன்று கலகம் ஏற்பட்டு அதைப் 
பெரியவர்களிடம் கூறிச் சமாதானம் அடைகிறார்களல்லவா ? 
அது போலவே துக்கத்தை வெளியிடுவதில் மனதுக்கு ஆறு 
தல் ஏற்படுகிறது . தவிர மரணத்தில் துக்கம் என்ன ? 


( ஜாதவ ஹி வொ ரேது : 

யாவ o ஜ ர த அ | 
தலாஉவரிஹாயெ யெ 

ந வ . பொதுஹேவி ( 2-27 ) 


இ - ள் பிறந்ததற்கோ இறப்பு நிச்சயம் . இறந்ததற் 


87 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 
கோ பிறப்பு நிச்சயம் , ஆதலின் தவிர்க்க முடியாத விஷயத் 
தில் நீ துயர்ப்படுதல் தக்கதன்று , 


இதன் கருத்து என்ன வெனில் , தவிர்க்கக்கூடாத விஷ 
யத்தில் துக்கப்படுவது ஒரு பயனை பும் தருவதன்று என்பதே . 
இவ்விதம் சொல்லப்படுகிற போதிலும் , துக்கநிவர்த்திக்கு 
ஞானம் ஒன்றே மார்க்கமாயுளது என்பது விளக்கப்பட்டது . 
அவ்விதம் இருந்தபோதிலும் துக்கம் எக்காரணத்தாலும் பரி 
கரிக்கப்படவேண்டியதே , அதையேன் அவ்விதம் அமர்த் 
தவேண்டும் . ) 


( தஜீஜ யொக ஹோஹாம 

பொகவ- விநா ( வரா - பு ) 
இ - ள் ஓ புத்திமானே ! துக்கத்தை விட்டுவிடு , துக்க 
மானது ஸர்லத்தையும் நாசம் செய்யத்தக்கது . 


பிர்மஸ்ரீ கிருஷ்ணையர் மரணம் சம்பவித்துவிட்டது 
என்று சொல்லப்பட்டது . அதனால் விளைந்த பயன் என்ன ? 
இந்தப் பாடசாலை வித்யார்த்திகளுக்கு தாயார் தகப்பனார் 
குரு இன்னும் என்னென்ன உறவாயிருக்கலாமோ அவை 
எல்லாமாயிருந்தவர் அவர் ஒருவரே. இப்பொழுதோ 
அந்த உறவின் முறை இல்லாமற் போய்விட்டது . இந்தவூர் 
மஹாஜனங்களுக்கு இதனாலென்ன ? இத்தன்மை யுள்ள 
ஒரு மஹாபுருஷனுடைய அவஸானகாலத்தில் அவருடைய 
முகதரிசனம் தங்களுக்குக் கிடைக்காமற்போயிற்றே என்ற 
தாபம் ஏற்பட்டது . நான் என்னவானேன் ? என்னிடம் 
இப்பொழுது பிரகாசம் என்பதே இல்லை . பிரகாசகாரண 
மாயிருந்தவர் தேகம் ஒழிந்ததும் இருந்த சிறிதளவு பிரகாச 


38 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் . 


மும் போய்விட்டது , அதாவது நான் ஒன்றும் இல்லாமற் 
போய்விட்டேன் . இனி அவருடைய குணங்களிற் சில 
வற்றைப்பற்றி இங்கே கவனிப்போம் . 


காமத்தை ஒருவன் ஜூபித்துவிட்டான் என்பது மரணம் 
வரை நம்பக்கூடாது என்று பொதுவாய்ச் சொல்லப்படு 


கிறது . 


வல 


( U கொதீெெஹவ யலொ 2970 

வடாகரீரவிஜொக்ஷணாக | 
காெைகாயொ உவ . வெற . 

வியகவீ நா ( 5-23 ) 


தய 


இ - ள் சரீரம் நீங்கிப்போவதற்கு முந்தி எவன் இங் 
கேயே காமம் கோபம் என்றவற்றால் உண்டாகும் விசையைப் 
பொறுக்கக்கூடுமோ அவன் யோகி ; அந்த மனிதனே சுகி . 


இதில் மாணத்தை எல்லையாகக்குறிப்பதனால் அது பரி 
யந்தம் காமத்தையும் குரோதத்தையும் அடக்கிவிட்டோம் 
என்றும் நம்பக்கூடாது என்பது கருத்து.- ( கீ - பா ) 

, 


ஒருவன் விஷயத்தில் முடிவான அபிப்ராயம் சொல் 
வது அவன் மரணத்தின் பிறகே தகுதியாம் என்று இதனால் 
அறியலாம் . 


பிர்மஸ்ரீ கிருஷ்ணையருடைய மரணம் சம்பவித்து 
விட்டபடியால் அவர் விஷபத்தில் முடிவான அபிப்ராயம் 
வெளியிடுவதில் தடையொன்றுமில்லை. அவர் எவ்விதம் 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


39 


வாழ்ந்து வந்தார் ? என்றும் ஒரேமாதிரியாய் இருந்து 
வந்தார் . அவரிடம் மோகம் என்பது கிடையாது . 


மோகம் என்பது என்ன ? ‘ செய்யத்தக்கனவற் 
றையும் செய்யத் தகாதன வற்றையும் பற்றிய ஆராய்ச்சி 
யின்மையே மோகம் . ( கீ - பா ) 


எவ்வளவு காலம் அவனுடைய அந்தக்கரணம் காரிய 
அகாரியங்களைப் பகுத்தறிய சக்தியுள்ளனவோ , அவ்வளவு 
காலமேயன்றோ புருஷன் என்பது ( கீ - பா ) 


இதனால் , பகுத்தறிவின்மை இவ்லாறு 
படுகிறது என்று அறியலாம் . 


இது அவர் எவ்விதமாய்க் காலம் செலுத்திவந்தார் 
என்று அறி தவர்களுக்கெல்லாம் பிரத்யக்ஷமாய் தெரிந்த 
விஷயமே . அவருடைய ஆகாராதி நியமங்களை யோசிக்குங் 
கால் அவருடைய விரதத்தை மிகவும் கடுமையான விரதம் 
என்றே சொல்லவேண்டும் . 


< தவதா:. ( 4-28 ) 


-ள் கடுமையான விரதமுடையவர்கள் 
என்றன்றோ மஹான்கள் சொல்லப்படுகின்றனர் ? 


ஒரு சமயம் மருந்து சாப்பிடும் பொழுது அது மிகவும் 
பழகியது என்று தோற்றியதாயினும் , அதைச் சாப்பிட்டார் . 
‘ அதை உட்கொள்ளலாமா ? என்று கேட்டபொழுது , பழ 
கியமருந்தை உட்கொண்டாலென்ன , அந்த அளவுக்குத்தக்க 


40 


ஸ்ரீகிருஷ்ணார்யசரித்திர மிருதம் 


ஆகாரம் குறைந்து விடும் என்றார் . மருந்தும் உணவும் 
ஒன்றென்று மதித்ததாய் இதனால் விளங்குகிறது . எல்லாப் 
பதார்த்தங்களும் தயாராய் இருந்தும் சிறிது நேரம் பொறுத் 
தே சாப்பிடுவது வழக்கம் . இது பிரவிருத்திரூபமான ரஜோ 
குணத்தை அமர்த்துவதற்குத் தக்க உபாயமாய்க் கருதிவந்த 
தாய்த்தெளிவாகிறது . 


( பாதாஜகேஷ ( 6-27 ) 


இ - ள் ரஜோகுணமொழிந்து பாபமற்று ( வாழ்தல் ) 


தேகரக்ஷைக்கு ஸ்வல்பமான அன்னஜலரூபமான ஆகா 
பமே போதுமானது என்று அவர் சொல்வது வழக்கம் . 
இதனால் அவர் ஆகாரம் கிரகித்துவந்தது இவ்வித எண்ணத் 
துடன் என்பது தெளிவாகிறது . அவர் இருக்குமிடத்தில் 
அவர் முன்னிலையிலேயே வைத்திருக்கும் நல்ல ருசியுள்ள 
மாம்பழம் , வாழைப்பழம் முதலியவற்றையும் அவை அழுகிக் 
கெட்டுப் போம்படி பல நாள் வரை பாராமலே இருந்து 
விடுவார் . அழுகியது கண்டால் இவற்றை நான் இதுவரை 
கவனிக்கவில்லையே என்பார் . இப்படி ஜிஹ்வேந்திரியத்தைத் 
தன் வசப்படுத்திய மஹாபுருஷனைக் காண்பது அருமையே 
அவர் கொள்கைப்படி : 


பாரீர கெவன க 23 ( 4-21 ) 


இ - ள் சரீரம் நிலைத்திருப்பதற்கு மாத்திரம் வேண்டி 
யகர்மாவே அவரிடமிருந்தது . 


ஹிம்ஸாவிஷயத்தில் அவர் எவ்விதம் இருந்துவந்தார் ? 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் . 


41 


கோபம் வந்த சமயத்தில் மூட்டுப்பூச்சியை நசுக்குவது 
போல் நசுக்கிவிடுவேன் என்று சொல்வது சாதாரண வழக்க 
மல்லவா ? இப்பூச்சிவிஷயத்தில் அவர் செய்தது எனன ? 
இரவெல்லாம் தூக்கமில்லாமல் அவஸ்தைப்படும்படி உபத்தி 
ரவிக்கும் சிறிய பிராணியாகிய மூட்டுப்பூச்சியைக்கூட அவர் 
தம் மனமறியக் கொன்றதில்லை . தமது படுக்கையில் மூட் 
டுப்பூச்சிகளைக் கண்டால் அவற்றை ஒவ்வொன்றாக அவை 
நோகா வண்ணம் பிடித்துச் சிறிய சீசா ஒன்றில் போட்டு 
வைத்திருந்து காலையிற் படுக்கையிலிருந்து எழுந்து வரும் 
போது கையோடு கொண்டுவந்து வெளியிலே அந்தப்பூச்சி 
கள் சுயேச்சையாய்ச் சஞ்சரிக்கும்படி விட்டுவிடுவார் . 


தவிர ஹிம்சையை சஹிப்பதில் அவர் சமர்த்தராகவும் 
இருந்தார் . சில சந்தர்ப்பங்களில் மிகவும் கடினமான வேதனை 
யேற்பட்டிருந்த போதிலும் அதனால் பாதிக்கப் படாதவர் 
போலவே இருந்து வந்தார் . அவர் ஐச்வர்யவந்தராயிருந்த 
போதிலும் அது சக்கரம் போல் சுற்றுவதே ; ஒரு இடத்தி 
லும் நிலைகொள்வதே இல்லையென்பதை அறிந்தவராகவே 
இருந்து வந்தார் . 


<உாஜயொ ந கவவிக ( பாரதம் ) 


இ - ள் செல்வம் ஒருவனுக்கும் அடிமைப்பட்டதன்று 


இவ்விதம் செல்வம் ஒரு இடத்திலும் நிலைப்பதில்லையா 
தலானும் ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் 
அதைப் பொறுத்தே யிருப்பதாலும் , அது நிலையற்றதால் 
அதனால் ஏற்பட்ட நிலைமையும் மதிப்பும் நிலையற்றனவென் 
பதையறிந்து , பிரமஸ்ரீ கிருஷ்ணையர் சுகியிடம் சந்தோஷத் 


42 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


தையும் துக்கியிடம் இரக்கத்தையும் தாழ்ந்தவரிடம் கருணை 
யையும் செல்வத்தில் பற்று உள்ளம் இல்லாமையையும் உடை 
யவராய் வாழ்ந்து வந்தார் . 
<ுதா காணா ெெ 2 

12 தீர 
உவெக்ஷா அ அத்ஷயழ | ( வரா ) 


-ள் 


ஸர்தோஷம் , தயவு , சிநேகம் , உதா ஸீ 5 ம் என் 
னும் இந்நான்கும் 


அவரிடம் மேற்சொன்ன வாறு பொருந்தி யிருந்தன. 
அதனால் இக்குணங்களே விரும்பத்தக்கவை . ஒவ்வொரு 
மனிதனும் இப் டி இருப்பானாகில் உலசசமாதானம் என்பது 
நிலைத்துவிடுமன்றோ ? அதனால் இதுவே விவேகத்தின் பய 
னாம் . விவேகமற்றவன் வித்தைக்கு அதிகாரியாவதில்லை. 
அவர் வித்தைக்கு அதிகாரியாய் இருந்தார் . இன்னும் நான் 
என்ன சொல்லவேண்டி யிருக்கிறதென்னவென்றால் , 


( யக 


ஜாவாநெஹ ஹூயொநதீக 
ஜாதவ ”வையிஷதா ( 7-2 ) 


இ - ள் எதனை அறிந்தபின்பு இங்கே மீண்டும் அறிய 
வேண்டியது வேறொன்றும் மிஞ்சியிராதோ 


என்று கூறப்பட்ட பிரம்மதத்வத்தை அறிந்த பிரம்ம 
நிஷ்டர்களைப் போல , சுகதுக்கங்களில் உதாசீனபுத்தியுடன் 
தன் தேகத்தில் நேரிடும் வியாதியாதி அவஸ் 
தைகளிலும் லயமில்லாமல் சதாகாலமும் பெரியதோர் 
நோக்கமே கொண்டு உலகத்திலே வாழ்ந்த சாந்தசீலராகிய 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


43 


பிரமஸ்ரீ கிருஷ்ணையர் அவர்களுடைய தினசரியையைப் 
பார்த்துப் பழகியவர்கள் வாஸ்தவஞாநிகளின் பிரம்மா நுபவ 
நிலை எப்படி யிருக்குமென்று ஊகித்துக் கொள்ளக்கூடும் . 
ஆகைபால் இந்த மஹானது சாரித்திரத்தை அறிந்தவர்கள் 
பிரம்மநிஷ்டர்களைப் பார்த்து அறியவேண்டியதற்குரியதாய் 
ஒன்றுமில்லையென்பது எனது கருத்து . பார்த்து அறிய 
வேண்டிய ஆச்சரியம் ஒன்றுமில்லை . ஏனெனில் , இவர் 
உப்பில்லாத உணவை உட்கொண்டே பன்னிரண்டு வருஷங் 
கள் வாழ்ந்தார் . பகலில் ஒருவேளை உணவை உட்கொண் 
டே அநேக வருஷங்கள் வாழ்ந்தார் . இப்படி உலகத்தில் 
சஞ்சரிக்கும் போதே கிரககிருத்திய சம்பந்தமான அநேக 
அவஸ்தைகளுக்கிடையில் நிச்சல சித்தத்தோடு வாழ்ந்து 
வருவது என்பது எளிதன்று . செய்தற்கருமையானவற்றை 
செய்பவரே பெரியவர் . 


ஏழாவது அத்தியாயம் . 


ஞானம் . 


ஞானம் என்பது என்ன ? ஒருவனுக்கு எதை அறிந்த 
பிற்பாடு தான் அறிய வேண்டியதாக வேறொன்று ம 
எஞ்சி நிற்பதில்லையென்று தோன்றுகிறதோ அதுவே 
ஏனென்றால் ஞானம் குறைபாடின்றிப் பூரண மானது . 
ஆத்மா ஞானரூபமானவன் என்பது சாஸ்திரசித்தாந்தம் . 
அவன் பூர்ணன் , பரப்பிரம்மம் ., 


( த , வண -3 : வராதாது 

வரஹபஸெந வணி - த ; I ( சுகா ) 


உ 


-ள் ( இந்த தேகத்தில் ) இவ்விடத்தில்தானே 
பூரணனாயிருக்கிற பரமாத்மாவானவன் பிரம்மம் 

என்ற 
பெயரால் வர்ணிக்கப்படுகிறான் . ஞானியே ஆத்மஸ்வரூபி 
யாகிறான் . 


ஆா நீ வாெெதவ செ தேடி | ( 7-18 ) 


இ - ள் ஞானியோ, எனது ஆத்மா தான் என்பது 
எனது கொள்கை . அதனால் ஆத்மாவை அறிந்தமேல் அறிய 
வேண்டியதொன்றும் மிஞ்சிநிற்பதில்லை . 


45 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 

நாத : வாஷி ( ப்ரச்ரு ) 


இதற்கு மேல் அறியவேண்டிய பிரகிருஷ்ட 
தரமான வஸ்து வேறொன்றுமில்லை . ஆகையால் இதற்கு 
மேல் அறிவு ஒன்றும் இல்லையென்றாம் . ஏனென்றால் , 
ஆத்மாவையறிந்தவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாகிறான் . 

சூ . த நி வரை விஜாதெ 

உஉ . வவ-30 விவிதா ஹவதி ( பிரகத் ) 

ள் ஆத்மா அறியப்பட்டால் எல்லாம் அறியப் 
பட்டதாம் . இவ்விதம் அறிந்தும் ஒருவனுக்கு மேலும் 
தான் அறிய வேண்டியது ஏதாவது மிஞ்சிநிற்பதாக எண்ணம் 
உண்டாகுமாகில் மோகம் மிஞ்சியிருப்பதாகக் கொள்ள 
வேண்டும் . அதனால் அது ஞானமாகாது . ஏனென்றால் , 
ஆத்மாவையறிந்தவனுக்கு மோகம் இருப்பதில்லை . 

• ெெநநா வராவதீ விஹ pe ( 2-72 ) 


இ - ள் இந்த ஸ்திதியையடைந்து ஒருவனும் மயங்க 
மாட்டான் . ஞானி இன்னும் எவ்விதம் இருப்பான் என் 
றால் , அனாதிகாலம் முதல் பார்க்காத ஒரு அதிசய வஸ்து 
தோற்றினாலும் அதைப் பார்ப்பதற்கு அவனுக்கு இச்சை 

ஏனென்றால் அவனுக்கு ஆத்ம ஸ்வரூபத்தைக் 
காட்டிலும் ஆச்சரியவஸ்து வேறொன்றும் இல்லை யென்ற 
எண்ணம் இருக்கிறது . 


யிராது . 


ச தாதாஹழ ( ஆத்ம ) 


இ - ள் நான் ஆச்சரியமான ஸ்வரூபம் உடையவன் . 


46 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


இத்தகையஞானியும் ஆச்சரியப்படக்கூடிய வஸ்து உண்டோ 
வென்றால் உண்டு , எப்படியெனில் , மாயையால் அபூர்வ ஆச் 
சரிய சிருஷ்டியும் ஸம்பாவிதமேயாம் “ மாயைக்கு யாதும் 
அஸம்பாவிதமில்லை. யாவும்கூடும் ” ( ஐ - பா ) 


அதனால் அது விஷயத்தில் ஆச்சரியம் நிலையற்றது 
என்றும் கொள்ளலாம் . ஞானி தன் சொரூபானந்தத்தி 
லேயே நிலைத்து அதில் திருப்தியடைந்தவனாயிருப்பதால் 
வேறு ஆச்சரியவஸ்துவை பார்க்க விருப்பம் கொள்வதில்லை . 


சூதநஜீவா தநா துஷ 3 ( 2-55 ) 


இ - ள் ( தானாக ) ஆத்மாவினிடத்திலேயே ஸந்தோ 
ஷித்திருப்பவன் . 

< சூத தரவ Y நவ : I ( 3-17 ) 
இ - ள் அவன் ஆத்மாவிலேயே திருப்தி பெற்றவன் . 

ஞானிதான் ஞானியென்பதை உலகத்திற்கு தெரிவிக்க 
எண்ணம் கொள்கிறவனுமன்று . அவன் இப்படியன் இந்தி 
றத்தன் இவ்வண்ணத்தன் என்று கூறிக்காட்டமுடியாதவன் . 

< கவகவிமொ2 வதீதாய : (நாரத ) 


இ - ள் குறிப்பான அடையாளமில்லா தவனாய்த் 
தன்னுடைய தாத்பர்யம் இன்னதென்பது பிறரால் அறியப் 
படாதவனாய் இருப்பன் . 


இவ்விதம் ஞானி அடையாளமில்லாதவனாய் இருப்ப 
தேன் ? அவ்விதம் ஆகும் தன்மையே மோக்ஷமாம . 


ஸ்ரீகிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


4 : 7 


< விமாஹாவாத ெெகவ p 

உதி வஜாநுபாவ நழா ( நாரத ) 


அடையாளமில்லாததே கைவல்யம் என்பது 
வேதத்தின் விதி . 


ஆத்மா என் அடையாளமுடையதன்று ? அடையாள 
முடையதாயின் எல்லையுடையதாம் . அப்பொழுது குறிப் 
பிடத்தக்கதாம் . அதுவோ அவ்விதமில்லை. 


சுக்ஷா நிகெ ( 12-3 ) 


இ - ள் 

குறிப்பிட்டுக் காட்ட (உணர்த்த ) முடியாத 
அக்ஷரம் . தவிர , குறிப்பிட்டுக் காட்டப்படுவதாய் இருக்கின் 
அவயவமுடையதாய் இருக்க வேண்டும் .. 

அவயவமுடைய 
தாயின் ஸர்வவியாபகவஸ்து வாய் இருக்கவியலாது . 

ஏனெ 
னில் கால் இருக்குமிடம் தலையும் தலையிருக்குமிடம் காலும் 
இருப்பதில்லை . இதனால் அவயவமுடைய பொருள் கண் 
டி.தமான இடத்திலேயே இருக்கக்கூடியதாம் என்பது விளங் 
கும். அகண்டமான ஆத்மா இத்தன்மை யுடையதன்று 
என்பது , இது இன்னது என்று குறிப்பிடப்படாமையால் 
தெளியப்படுகிறது . அன்றியும் அது குறிப்பிடக்கூடிய பொ 
ருளாயின் அதற்கு அந்யமான பொருள் வேறொன்று இருக்க 
நேரிடும் . 

ஆகையாலும் ஆத்மாவின் நிலை குறிப்பிடப்படா 
மையென்பது வெளியாம் . 


ல 


ஹவ கெவனா. Uு . 


விடிதெ தகூடியநொ ( ஆத்மோ ) 


4.8 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


-ள் தத்வதர்சனத்தினால் சுத்தபிரம்மம் மாத்தி 
ரமே மிஞ்சுகிறது . 

இதனாலும் ஞாநி அடையாளமில்லாதவனே . ஞானிக் 
கு இன்னதென்று குறிப்பிட்ட அடையாளம் ஒன்றுமில்லாத 
தால் அவன் எந்த ஆசிரமத்திலும் இருக்கக்கூடும் என்று 
ஏற்படுகிறது . 


( ஐடி 27025 பவீ வாவி அதெ ( வரா ) 


இ - ள் 

ஜடையையுடையவனாகிலும் மொட்டைத்தலை 
யனாகிலும் குடுமியுடையவனாகிலும் மோக்ஷத்தை அடைகி 
றான் . 


‘ வாநப்ரஸ்தனாகிலும் , ஸந்யாஸியாகிலும் , கிருஹஸ்தனா 
கிலும் மோக்ஷத்திற்குரியவனேயாவன் . 


இதனால் ஞானமொன்றே மோக்ஷ ஹேதுவாம் என்ப 
தும் மற்றவை ஹேதுவாகமாட்டாவென்பதும் விளங்கும் . 

விறெ தஜீவி வஓஸிங் 

ஆா நேெவ ஹி காாண்டி ( நாரத ) 


இ - ள் 


* இந்த அடையாளங்கள் இருந்த போதிலும் 
மோக்ஷத்தின் பொருட்டு உபயோகமற்றவை . மோக்ஷத்திற்கு 
காரணம் ஞானமே . 


MM 


எட்டாம் அத்தியாயம் . 


woEE33 & EEESAao 


ஞானத்தை அறியுமாறு . 


:: 


மேலே கூறிய விஷயங்களால் , ஞானம் அடையாளம் 
உள்ளது எனக்கொள்ளப்படின் அதுவும் மோக்ஷவிஷயத்தில் 
மயக்கமேயாம் என்று விசதமாம் . ஏனெனில் , 


( ந நிரொயொ ந வொத்தி 

நவஜொ ந அ வாயக : 1 
நக்ஷ ந -3 அ வெது: 

உதெஷா வாயே - தா || ( ஆத்மோ ) 


இ - ள் 


பிரளயமுமில்லை , உற்பத்தியுமில்லை , பத்தனு 
மில்லை , சாதனை செய்கிறவனுமில்லை , முமுக்ஷவுமில்லை . முக் 
தனுமில்லை.. இது தான் வாஸ்தவமானது என்பது பிர 
மாணம் . 


இதன் கருத்து என்னவெனில் அந்தக்கரண ப்ரகாசத் 
திற்கு வெளிச்சின்னங்கள் அத்தாட்சி ஆகவேண்டியதில்லை 
என்பதாம் . 


இக்கருத்தை அறிந்தே பிரமஸ்ரீ கிருஷ்ணையர் அவர்கள் 
ஞானம் அடைந்தபிறகு ஒருவன் எவ்விதவிருத்தியிலும் , 
சாமான்யர் இருப்பது போலவே இருக்கலாம் . என்று கூறு 
வதுண்டு . 


5 


50 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


யவை 


ஒருவனுடைய வெளிச்சின்னங்கள் விரதங்கள் முதலி 

எவ்வளவு கடினமானவைகளாகவே யிருக்கினும் , 
அவைகள் அந்தக்கரணப் பிரகாசத்துக்கு அத்தாட்சியாய் 
இருக்கவேண்டுமென்ற நியமம் இல்லை . அவ்விதசின்னங்க 
ளால் அந்தக்காணப்பிரகாசம் அறியப்படின் , ஞானம் ஒரு 
வஸ்துவில் ஒட்டியிருப்பது என்று கொள்ள நேரிடும் . 

அது 
ஞானத்திற்கே கண்ணாடியில் அழுக்குப் போல விகாரம் கற் 
பிப்பதாம் . ஞானத்தின் இயல்பே ஒன்றிலும் ஒட்டாமல் 
இருப்பதாதலால் இவ்விகாரம் பொருந்தாதாம் . 


சாஸ்திரபாரங்கதர்களாகிய பண்டிதர்களுக்கும் இவ்வி 
ஷயத்தில் மயக்கம் உண்டாம் என்பதும் அது தோன்றலாகா 
தென்பதும் பின் வரும் வாக்யங்களால் விளங்கும் . 


* பிராரப்தகர்மம் நாநாவா யிருப்பதால் ஞானிகளின் 
நடையும் வேறு வேறு விதமாக இருக்கிறது . இதனால் 
பண்டிதர்கள் திடஞானத்தால் மோக்ஷத்தைப் பிரதிபாதிக் 
கும் சாஸ்திரத்தின் அர்த்தத்தில் மயக்கமுடையவராகுதல் 
தகுதியன்று . 

( விசாரசாகரம் ) 


இவ்விதம் அறிவுடையோர்க்கும் மயக்கம் உண்டாம் 
என்பது , 

( கவயொ 2வதீத சொஹிதா (4-16) 


இ - ள் 
டார்கள் . 


இதிலே அறிவுடையோர்களும் மயங்கிவிட் 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


51 


என்ற மேற்கோளாலும் விளங்கும் . அஞ்ஞானமோ 
ஞானத்துக்கு நேர்மாறாய் இருப்பதால் விகாரமும் விபரீதத் 
தோற்றமும் உடையது . ஞானம் சுயம்பிரகாசமுடையது ,, 

* “ாஜெதெ விவரீதெ விஷூ Z 

கவிதாயாஅ விதி ஆகாதா I ( கே ; ) 


இ - ள் அறியாமை யெனவும் அறிவு எனவும் அறியப் 
பட்டவை எவையோ , அந்த இவையிரண்டும் தம்முள் மிக 
வும் மாறுபட்டவை , வெவ்வேறு பயனைத் தருபவை . 


இதனால் ஞானம் மிகவும் அருமைத்தன்மை உள்ளது 
என்று சொல்லலாம் . அது அவ்விதமே சாஸ்திரங்களுக்கும் 
அப்பால் இருப்பது என்று சொல்லப்படுகிறது . 


( வா 
வாதவரகாயவ. தக 


கி . பாஷெண அகாதொ ( யோக ) 

அ 


இ - ள் ஸ்வாத்மப்பிரகாசமான வஸ்துவை ஸ்வாத்மப்பி 
சகாசத்தால் அறிய வேண்டியதே தவிர சாஸ்திரத்தால் அறி 
ய வேண்டியதில்லை , 


இவ்வாறு கூறியதால் , ஞானசம்பாதனம் மிகவும் கடு 
மையாய்த் தோற்றலாம் , ஆகிலும் அது முற்றிலும் அவ்வி 
தமேயென்று கருதக்கூடாது . இவ்வண்ணம் கூறியிருப்பது 
அதன் அருமைத்தன்மையை விளக்குவதற்கே சொல்லி.ப 
தாய்க் கிரகிக்க வேண்டும் . ஏனெனில் , 


52 


ஸ்ரீகிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 
( கஜிநா . வெதி தவத : | ( 7-3 ) 


இ - ள் 


யாரோ ஒருவன் என்னை உண்மையாய் அறி 


கிறான் . 


இதனால் அரிய பொருள்களுட்சிறந்த அரும்பெரும்பொ 
ருளாயினும் ஆத்மவஸ்துவின் ஞானம் அடையக்கூடியதே 
என்பது விளங்கும் . மேலும் ஒருவர் வெளிச்சின்னங்கள் 
எவ்விதம் இருந்த போதிலும் அது அவர் அந்தக்கரணப்ரகா 
சத்தை அறிவிக்கும் குறியாகமாட்டாது என்பதும் விளங் 
கும் . அவ்விதம் விகாரம் இருப்பதாய்க்கொள்ளப்படின் தத்வ 
பாவனையில் அவ்வறிவு மயக்கவறிவு என்று மதிக்கப்படும் . 


ஏமனனில் , 


ஞானரூபமான விஷயத்தில் விதிகள் புருஷனைப் பிர 
வர்த்திக்கும்படி செய்யச்சக்தியற்றனவாகின்றன . 

( பிரம்மஸுத்ரபாஷ்யம் ) 
‘ மாறுபாடில்லாத ஆகாசம் போல் எங்குமுள்ள உருவ 
மற்ற ஆத்மாவிற்கு ஒன்றோடு கூடுதலும் பிரிதலும் பொருந் 
தாது . ( கீ - பா ) 


ந வி.ம 0 வா விவாஜிதா! ( நாரத ) 


ஞாநிக்கு அடையாளமும் இல்லை .. என்பது பிரமாணம் 


இதனாலே ஆத்மா மனோவாக்குக் கெட்டாதவன் என்று 
சொல்லப்படுகிறான் . 


53 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் . 
( யதொ வாவொ நிவததெ 

சுவாவதீ நவா வஹ I ( தைத்ரீய ) 


-गं 


வாக்கானது எதற்கு லக்ஷணம் சொல்ல மாட் 
டாமல் மன துடன் பின்னிடை கிறதோ ( அது ஆத்மா ) 


ஒருவிதமான தன்மையும் இல்லாததாய்ச் சொல்லிற் 
கும் மனத்துக்கும் எட்டாததாய் உள்ளதோர் பொருளைக் 
காணவில்லை என்ற பிரமாணமும் இங்கு பொருந்தும் . 


இப்பிரமாணத்தால் ஆத்மா அறியப்படாதவன் என்று 
தோன்றலாம் . ஆனால் அறியப்படாமை என்பது முற்றிலும் 
அவ்விதம் அன்று . எதுபோலெனில் , பல குழந்தைகள் 
பேசி விளையாடுகையில் அவர்கள் சப்தமாத்திரம் கேட்கும் 
தூரத்தில் இருக்கும் ஒருவன் பல குழந்தைகளின் குரலினி 
டையில் தன் குழந்தையின் சப்தத்தைப் பிரத்தியேகமாய் 
அறியக்கூடியவனா யிருக்கிறான் . ஆகிலும் இதை அவன் 
மனத்தால் கிரகித்தவனன்று . கிரகித்திருப்பானாகில் அது 
இன்ன விதமென்று சொல்ல வல்லவனாயிருப்பான் . அவனோ 
தன் வாக்காற் சொல்வதற்கு சக்தியற்றவனா யிருக்கிறான் . 
இதனால் அவன் தன் குழந்தைபின் பேச்சை மனதால் அறி 
ந்து வாயாற் பேசக்கூடாமல் இருப்பினும் அது தன் குழந் 
தையின் ஒலியே என்பதை உணர்ந்தவனாகவே யிருக்கிறான் 
என்று கொள்ளப்படுவது போல , மனோ வாக்குக் கெட்டாத 
ஆத்ம வஸ்து ஸ்வரூபத் தியானமும் அவாங்மானஸ கோசர 
மாயினும் ஞானியால் அறிந்தனுபவிக்கப்படுவதே என்பதாம் . 
இதுபற்றியே , 

( ஆதாநம ( 13-17 ) 


ஸ்ரீ கிருஷ்ணாய சரித்திராமிருதம் 


இ - ள் . அறிவினால் அடையப்படுவது 
என்றும் சொல்லப் படுகிறது . 


மேலே பலவாறு விவரிக்கப்பட்டபடி , வெளிச்சின்னங் 
களாலே ஞானம் அறியப்பட இயல்வதன்று 
அவவாறு 
அறியப்படுவதாயின் விகாரமுடையதாம் , என்று அறியப்பட் 
| --து . 


ஞானி , விகாரமற்றவனாதலால் அவன் பூத தேகம் அழி 
பினும் ஞானம் அவிகாரியாம் தன்மை அறியத் தக்கதாக 
வேண்டும் . ஞானி தானே ஆத்ம ஸ்வரூபம் என்பதையும் 
ஆத்மாவில் ஜனன மரணங்கள் இல்லை யென்பதையும் அறிந் 
தவனாதலால் தேகம் அழிந்தாலும் முன்போலவே ஞானமய 
மாய் விளங்குகிறான் . 


( ந ஜாய்தெ அயதெ 


விவாதிக ( கடம் ) 


( இ - ள் ) மேதாவியாயுள்ளவன் ஜனிப்பதுமில்லை மரி 
ப்பதுமில்லை 


இதனால் ஜீவிதத்திலும் மரணத்திலும் ஆத்மா ஒரே 
வண்ணமாய் இருக்கிறான் என்பதும் ஆத்மாவில் இவ்வித அ 
பேதத்தைப் பார்ப்பவன் ஞானியாவன் என்பதும் ஜனன 
மரணம் தேகத்துக்குள்ள விகாரம் என்பதும் தேகம் அழிந்த 
பிறகும் ஆத்மா இருப்பதாதலால் , ஆத்மா அவிகாரி என் 
பதும் நித்யன் என்பதும் விளங்கும் . இதனை அறிகின்றவன் 
மரணத்தைப் பார்த்து மனோவிகாரம் அடைவது தகுதி 

ஏனென்றால் ஆத்மாவில் ஜனன மரண விகாரங்கள் 
சித்திப்பதில்லை . நித்ய வஸ்து வே ஸத்யம் . 


பன்று . 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


(ஸஹத் ( நிரா ) 


--ள் பிரம்மம் சத்யம் . 


மரணத்தால் தேகம் அழிந்த பிறகும் ஆத்மா இருப் 
பதாய் அறியப்படுவதால் அது தேசமன்று . ஆத்மா ஜனன 
மரணம் அடைவதில்லை . 


நாஹ மெஹொ 

ஜாஜ ஆரத குதொ செ I ( ஸர்வ ) 


இ - ள் . 


நான் தேகமில்லை . ஜனன மரணங்கள் எனக்கு 
எங்கிருந்து வரும் 


தேகம் விகாரப்படுவதாலும் தேகம் ஜடம் என்று அறி 
யப்படுகிறது . 

( UT கடசிவாவெதநதி . ப Yாழ ( மைத்ரா ) 


--ள் . இச்சரீரம் வண்டியைப்போல் ஜடமானது . 


தேகம் ஜடம் ; ஆகவே ஆத்மா அதின் வேறு என்றும் 
அறியலாயிற்று . தேகம் ஜடமானதால் அது தானே தன் 
உற்பத்தி நாசங்களை அறிய வியலாது . இதனால் அவற்றை 
அறிபவன் ஆத்மா , என்றும் தெளிவு ஏற்பட்டது .. 

வடவ விவியாகார 

Uerநவ : வ ந : 
த உஉ அ ந ஜாநாதி 
வல ஜாநாதி அ நிதா: ( அமிர் ) 


56 


ஸ்ரீகிருஷ்ணார்யசரித்திராமிருதம். 


இ - ள் , குடத்தைப் போல் தேகமானது பலவித 
ஆகாரங்களையுடைய த , மறுபடி மறுபடி நாசத்தை அடை 
கிறது . தேகமானது தன்னுடைய நாசத்தின் அறிவை 
யுடையதன்று . அவன் ( ஆத்மா ) எப்போதும் அறிகிறான் 


இதனால் அறிவின் உருவமே ஆத்மாவின் உருவம் என் 
பதும் அக்காரணத்தாலேயே எல்லாவற்றையும் எப்போதும் 
அவன் அறியவல்லவனாயிருக்கிறான் என்பதும் ஞானரூபன் 
என்பதும் தெளிவாகும் . ஞானமானது அநித்யமாய் இருந் 
தாலன்றோ ஒரு சமயம் அறிகின்றதென்றும் ஒரு சமயம் 
அறியவில்லை யென்றும் ஏற்படுவது பற்றி அஸர்வஞ்ஞமா 
கவுமாகக்கூடும் ? இந்த தோஷம் ஞானத்தை நித்யமாய்ச் 
சொல்லும் போது வருவதற்கு இடமில்லை . ( ஸு.பா ) 


இக்கருத்துப் பற்றியே , 

( ஆா ந . ஆா நவதாஹேழ ( 10-38 )) 


இ - ள் ஞாநிகளுக்கு ஞானமாகவும் இருக்கிறேன் 
என்ற பிரமாணமும் வழங்குகிறது . 


உண்மையில் மரணத்தை அறிவது என்றால் என்ன ? 
மரணசந்தர்ப்பத்தில் ஆத்மாவுக்கு விகாரம் ஏற்படுவதில்லை 
என்று அறிவதே . அவ்வாறு அறியும் அறிவே மோக்ஷ 
அறிவு . மரணத்தை அறிகிறவன் அனந்தனல்லவா ? ஏன் ! 
அதிலும் அருமையான அறிவு வேறொன்றுமில்லை . 

த ஜதர் நஜந்து வஐ ( தைத் ) 
இ - ள் பிரம்மம் மெய்ப் பொருளாயும் அறிவாயும் முடி 
வில்லாததாயும் உள்ளது . 


57 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


ஜடப்பொருள்களே விகாரம் உடையவை . புத்த விகாரம் 
உடையதால் அதுவும் அவ்விதமே ஜடம் எனப்படுகிறது . 
அதனால் அது ஆத்ம சேதனமின்றித் தானாகப் பிரகாசிப்ப 
தன்று . கண்ணாடி பிரகாசிப்பதாயினும் அது இருளிற்பிர 
காசிப்பதன்று . அது போலவே . இதனால் ஆத்மப்பிரகாச 
மின்றி மாயாப்பிரபஞ்சம் தோற்றுவதில்லை என்று அறியலா 
யிற்று , 


1 


Hits 


ப 


ajith 


ஓ 


* Hill 


5. 


ஒன்பதாம் அத்தியாயம் . 


ஞானியின் இயல்பு. 


ஒருவன் தான் செய்யவேண்டியது ஏதாவது மிஞ்சிநிற் 
பதாக ஏண்ணம் கொண்டாலும் ஞானியாவதில்லை . 


( ஆதார் நாரத்தரவயொறிநொ நசித்தவஷி 
தடிஷி அெக நதவவிகா ( பைங் ) 


உள் ஞானாமிருதத்தினால் திருப்தியடைந்த யோகிக் 
குச் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. 

ஏதாவது செய்ய 
வேண்டியது இருக்குமாயின் அவன் தத்வத்தை அறிந்தவ 
னாகான் , 


இதனால் ஆத்மாவை அறியாதவனுக்கு செய்யத்தக்க 
வற்றைச் செய்தவன் என்பதற்கேற்பக் கிருத கிருத்யன் 
என்ற எண்ணம் உண்டாவதில்லை என்பதும் விளங்கும் . 


ஸ் 


. 


( ணத யா ஜாநு வதாக 

கர தகரத்து வாாத 1 ( 14.20 ) 


இ - ள் இதனை அறிந்து அறிந்தவனாகவும் செய்யவேண் 
டி.யதைச்செய்தவனாகவும் ஆவன் . 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


59 


வேவதாந்தத்தில் நூதனகிரந்தம் ஒன்று ஏற்பட்டிருக்கி 
றது . அதில் தான் அறியா தவிஷயம் ஏதாவது ஒன்று 
இருக்கக்கூடும் . அதைப்பார்த்து அறிய வேண்டும் என்று 
எண்ணுகிறவனும் ஞானியாவதில்லை . ஏனென்றால் ஆத்மா 
ஸகலவேதாந்தத்தாலும் திருப்தியடைந்தவன் . 

( ஹவ வொத தரவொட்ஷி ( மைத் ) 
இ - ள் சகலவேதாந்தங்களாலும் திருப்தியடைந்தவனா 
யிருக்கிறேன் . 


இதனால் ஞாநியே , ஆத்மாவானதாலும் , ஆத்மா வேதா 
ந்த திருப்தன் என்று சொல்லப்படுவதாலும் திருப்தியடைந் 
தமேல் அறிய வேண்டியதொன்றும் இராமையால் ஞாநிக்கு 
நூதன விஷயத்திற் செல்லும் மனம் இல்லை என்பதாயிற்று . 


மனஸ்தாபம் என்பதும் ஞாநிக்கில்லை . ஏனெனில் அது 
கர்த்தவ்ய புத்தியால் ஆவது , ஞாநியோ ஆத்மாவை அகர்த் 
தாவாகக் காண்கிறான் என்பது பிரமாணம் , 


( சுகதார வ வதி ( 13.29 ) 


இ - ள் ஆத்மாவை அவன் அகர்த்தாவாகக் காண்கி 


றான் . 


அதனால் ஞாநியின் சித்தத்தில் சந்தாபம் ஏற்படுவதன்று 
என்று விளங்கும் . ஆகிலும் அகஸ்மாத்தாக நேரிடும் பர 
ஹிம்சாவிஷயத்தில் அது ஏற்படுவதாம் . 


( ந ஹிவதாக வஹூதாநி ( யஜுர்வேதம் ) 


என்ற 


எவனிடத்திலுண்டா 
60 

ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 
இ - ள் ஸர்வப்ராணிகளையும் எப்பொழுதும் ஹிம்சை 
செய்யக்கூடாது . 

விதியை அநுஸரித்து நடப்பவனான தால் ஞானிக் 
கும் உலகத்திற்கும் பரஸ்பரபயம் ஏற்படுகிறதில்லை. 

( யலாஞொ விஜதெ ஜொக : 

ஜொகாஞொ விஜதெ அய ! ( 12-15 ) 

உலகம் எவனிடத்தினின்றும் வருந்துவதில் 
லையோ , அன்றியும் எவன் உலகத்தினின்றும் வருந்துவ 
தில்லை யோ . ( அவன் ஞானி ) 

சிலர் தங்களுக்கு ஞானம் இருப்பதாகவும் ஆனால் அந்த 
ஞானம் தனியாகவே முற்றி 

வே முற்றிலும் மோக்ஷஹேது. வாகாமற் 
போய்விடுமோ என்று சந்தேகித்து அதற்கு உதவியாக 
இருக்கவேண்டும் என்ற எண்ணத்துடன் கர்பங்களைச் செய் 
கிறார்கள் . ஆகிலும் , ஸ்நாநம் ஆசமநம் பஞ்ஞோபவீததா 
பணம் இவை முதலியவற்றால் நான் சுத்தன் ; ஸம்ஸ்காரத்தை 
அடைந்தவன் என்ற எண்ணமானது 
கிறதோ அவன் ஸம்ஸ்காரம் பெற்றவன் ஆகிறான் . அவனோ 
தேகவகுப்பிற் சேர்ந்தவனேயாவன் . ( ஸு -- பா ) இதனால் 
இவன் ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவனில்லை யென்பதும் 
இவன் செய்யும் கர்மங்கள் ஞானசாதனங்களாவதில்லையென் 
பதும் விளங்கும் , 


இதுவே வித்யா ஸஹிதகர்மம் என்பது இது மோக்ஷத் 
திற்குசாதன மன்று . ஏனென்றால் , 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் . 


61 


. 


மோக்ஷமடைய ஞானம் காரணமேயன்றி ஞானம் கரு 
மம் இரண்டும் காரணம் அல்ல ( கீ - பா ) 


இதனால் , 

மோக்ஷபலனிற்கூட இச்சையை வைத்து கர்மம் 
செய்யக்கூடாது என்பது உபதேசிக்கப்படுகிறது . 


ஒருவன் தனக்கு ஞானம் இருப்பதாக நினைத்து ஆனால் 
அதை ரக்ஷிக்கும் பொருட்டு விருக்ஷத்துக்குத் தண்ணீரால் 
ரக்ஷை ( ஏற்படுவது ) போல் ஞானத்தை ரக்ஷிக்கக் கர்மம் 
செய்கிறான் . அது ஞானமன்று . ஏனென்றால் , 


திடஞானம் உள்ளவனுக்குச் செய்ய வேண்டியது ஒன் 
றுமில்லை . ஒருதடவை உண்டாகிய சம்சயம் இல்லாத அந் 
தக்காணத்தின் விருத்திரூபஞானமே அவித்தையை நாசம் 
செய்துவிடுகிறது . 

( விசாரசாகரம் ) 
வித்யாசஹிதகர்மத்தாலும் மோக்ஷம் கிட்டாது ஞான 
மே தனியாக மோக்ஷத்தைத் தருகிறபடியால் வித்யாசஹித 
கர்மம் என்று ஒன்று வேண்டுவதில்லையென்றாயிற்று . தா 
னே மோக்ஷத்தைத்தரும் ஞானத்துக்கு ஸஹாயம் வேண் 
டுமோ ? 


( உதா தவொ நிரவெக்ஷஜாந் நிஷா உதவ p D. 
மாந் தவஸா உதி விபெஷண ( கீ - பா ) 


ஞானநிஷ்டையானது தனியே மோக்ஷத்தைக் 
கொடுக்கும் விஷயத்தில் தனக்கு உதவியாக இதரதபஸ்ஸு 
களை அபேக்ஷியாது நிற்பதைக் குறிப்பிடுவதற்காக ஞானமா 


! 


62 


ஸ்ரீகிருஷணார்யசரித்திராமிருதம் 


கிய தபஸினால் என்னும் விசேஷணம் சேர்க்கப்டட்டிருக் 


கிறது . 


இதனால் வித்யாஸகிதகர்மத்தால் மோக்ஷம் கிடைக்கு 
மென்று எண்ணுகிறவர்கள் ஞாநிகளல்லர் என்று விளக்கப் 
பட்டிருக்கிறது . 


(யெது வதவாய 

வரிஹாராய . க 2 3 காயதி 
வட ஹவிகொ 2 வி , தெஷா நாெெதவ வ . ஹவ தீ 
வ . தஜீவாய ஜிஹாவிதவ piRp சூதநொந pp கஹி 

( செகத் பாஷ்ய ) 


வெ தவாக ) 


இடள் எவர்கள் பிரத்டவாயம் வரும் என்று நினைத் 
துக் கர்மங்களைச் செய்கிறார்களோ , அவர்களுக்கெல்லாம் 
ஆத்மாவாகத் தோற்றம் இல்லை ; அவர்கள் பிரம்ப வித்துக்க 
ளல்லர் . 

ஆத்மாவுக்கு அக்யமாகப் பிரத்யவாயம் என்று 
ஒன்று இருக்கிறது என்ற பாவம் உண்டாகிறபடியால் இவர் 
கள் பிரம்மவித்துக்களாகமாட்டார் தள். 


இதனால் அநேகவிஷயங்கள் தெரிந்தும் ஏதேனும் ஒரு 
விஷயத்திலாவது சந்தேகத்தை அடைகிறவனும் அஞ்ஞானி 
யாவன் . 

ஞானியாகமாட்டான் என்பதாம் . 


ஜதா , 


நல விளுல UOU ழ ( 4-41 ) 


இ - ள் ஞானத்தால் சம்சயம் அறப்பெற்று , 


இதனால் அநேகவிஷயங்கள் தெரிந்தும் இவ்வுயர்ந்த 
விஷயத்தை அறியாதவன் அஞ்ஞானியாகிறான் என்பதும் 


ஸ்ரீகிருஷ்ணாப் பசரித்திராமிருதம் 


63 


அஞ்ஞானியும் அதேகவிஷயங்கள் அறிந்திருக்கிறான் என்ப 
தும் தெரியவரும். 


தவிர , ஞானத்தால் சித்திக்கும் மோக்ஷம் கர்மத்தால் 
எட்டக்கூடியதாகில் , அது கர்மபலம் போல் அநித்யம் ஆகிவி 
டும் . எவ்விதம் என்றால் , கர்மபலமாகிய ஒரு கிரகம் அநித் 
யமாவது போலவே இத்தன்மையைக் கீழ்வரும் பிரமாணமும் 
தெரிவிக்கும் , 


பொவயிரித நிதழ ( கடம் ) 


இ - ள் கர்மபலமான நிதி அநித்யம். 


இவ்வாறு கூறப்பட்டதால் , ஆத்மத்தியானம் சிரேஷ் 
டம் என்று ஆகிறது . 


உணமையைக 


ஞானியாயுள்ள ஒருவன் கருமம் செய்வானே யெனில் 
அவ்விதமாக 

காண்பவனாற் செய்யப்படும் 
கர்மங்கள் எல்லாம் ஸங்கல்பங்கள் அற்ற வெறும் செய்கைக 
ளாகச் சும்மா அநுஷ்டிக்கப்படுகின்றன . அவன் பிரவிருத்தி 
மார்க்கத்தில் இருப்பவனாயின் , லோகசங்கிரகத்துக்காக 
அக்கர்மங்களைச் செய்கிறான் . ( கீ - பா ) 


ஏனெனில் , 


அபேதபாவனையுள்ள அக்ஷரோபாசகனான ஞானிவிஷ 
யமாகக் கருமயோக முபயோகப்பட மாட்டாது . ஏன் ? அக்ஷ 
சோபாஸகரான அபேததர்சனமுள்ளவர்கள் அக்ஷரஸ்வரூ 
பமே ( கீ - பா ) 


10 . 


பத்தாம் அத்தியாயம் . 


Mை BE38 € EES 


ஞானிகர்மிதாரதம்யம் . 
--- 


யொறி நா 2 வி வெ - ஷா 

ஆதெநாதாாதநா | 
அமாவாது ஹஜதெ யொ 210 

ஜெயகதசொ உத : (6-47 ) 


இ - ள் சகலயோகிகளுள்ளும் எவன நம்பிக்கையுடைய 
வனாய் என்னிடம் சென்ற அந்தக்கரணத்தோடு என்னைத் 
தொழுகிறானோ , அவன் ( தியானத்தால் ) கூடியவரையிலும் 
மேலானவன் என்பது என் கருத்து ,. 


ஒருவன் தான் செய்ய வேண்டிய புண்யகர்மாக்களில் 
ஒன்றும் எஞ்சி நிற்பதில்லை , அதனால் தனக்கு மோக்ஷம் சித் 
தம் என்று எண்ணுவதும் யுக்தமன்று . ஏனென்றால் புண் 
யகர்மாவின் பலனும் அநித்யமே , அநித்யவஸ்துவால் நித்ய 
வஸ்துவை அடையவியலாது . மோக்ஷமானது நித்யமான 
ஆத்மஸ்வரூபம் . 


யஹ வா சுவநெவவிக உஹ தண o 52_3 கரொ 
தி தலாவ சுதத : ஜீயத ணவ || ( பிரகத் ) 


65 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


இ - ள் ஆதலால் ஆத்மாவை அறியாதவன் எவ்வித 
மஹத்தான புண்யகர்மத்தைச் செய்தாலும் அது பலா நு 
போகமுடிவில் நசித்துவிடும் . இதனால் கர்மத்தின் பலம் 
சித்தசுத்தியென்பதேயாம் . இதுவே அதன் தத்வம் .. 


( யொறமாதவியெ ( 6-12 ) 
இ - ள் புத்தி திருந்துவதற்காகவே யோகத்தைக் கூட 
வேண்டும் . 


அவ்வறிவு கர்மம் செய்தே வாழ்பவனுக்குக் கர்மபல 
விச்சையால் மூடப்பட்டிருக்கிறது . 

( யத ணொ ந வரவெடியதி ராமாக I ( முண்ட ) 


இ - ள் கர்மிகள் கா மபலப் பற்றுதலினால் தத்வத்தை 
அறிவதில்லை . 


க ம பலப்பற்றில் புத்தி நிலைக்குமாகில் , அது சிதறிப் 
போவதாகிறது. ஏனென்றால் , கர்மங்களும் அவற்றால் வரும் 
பலன்களும் பலவாக இருக்கின்றன. அதனால தான் புத்தி 
சிதறுவதாகிறது . 


( வஹ்பலாவாஹா 

வாஹநதாய 
வயொ 
2வவஸாயி நாழ I ( 2.41 ) 


இ - ள் உறுதியற்றவர்களுக்குப் புத்திகளோ அளவில் 
லாதனவாய்ப் பல கிளைகளயுடையனவாம் . 


ஆனால் ஆத்மவிசாரம் செய்பவனுக்கு இவ்விதம் அன்று . 

6 


66 

ஸ்ரீ கிருஷ்ணார்யசரித்திராமிருதம் 
ஏனென்றால் , ஞானியின் புத்திக்கு ஆத்மா ஒன்றே விஷயம் 
ஆகிறது . அதனால் அவ்விஷயத்தில் புத்தி நிலைத்து விடுகி 
றது . அதனால் ஞானி சிரேஷ்டனாகிறான் . 


( தெஷா ஜா நீ நித்யக: 

வனகாதிவி ரிஷதா ( 7.17 ) 


இ - ள் ஒன்றிலேயே பக்தியுடையவனாய் எப்பொழு 
தும் ஒரு நிலைப்பட்ட ஞானியானவன் அவர்களுள் மேற் 
படுகிறான் . 


இதனால் கர்மி இகழத்தக்கவனாவதுமில்லை. 


எப்படி 


யெனில் , 


பாதி உாத வராயண 

திஷாநவ தவி ( பிரகத் ) 


‘ கர்மிக்கும் ஆத்மவித்துக்கும் பராகதியாய் 
இருக்கும் ஆத்மா ஒன்றுதான் . 


இதனால் அபேதமாய் பார்ப்பதே ஞானமாம் . 


( கஹெஉ U- ந . ஆா நழ ( மைத் ) 


இ - ள் அபேதமாய்ப் பார்ப்பதே ஞானமாம் . 


இவ்விதத்தால் கர்மமும் தள்ளத் தக்கதன்று என்று 
கொள்ளவேண்டும் . 


க2-83 °ாயொ ஹதீக 2 ண ; ( 3-8 ) 


கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் . 


67 


செயல் செய்யாமையினும் மேலானது . 


ஆனால் அது எவ்விதம் செய்யப்படவேண்டும் ? 


( த.ம : அர ( 3-9 ) 


இ - ள் பற்றை விட்டவனாய்க் ( கர்மாக்களை ) நன்கு 
செய்க . 


அதாவது உலக நன்மையே நாட்டமாய்க் கொண்டு இஹ 
பரப் பிரயோஜனத்தை எதிர் பாராது கர்மம் செய்வதாம் . 


ய 


( வணவ லவ விஹூதில வஞொ 2 வி வலது ஓய 
ஐ வணவ வாகாதஜாநெந விநா சுகரதாய -3 வணவ 
தாவக ( பிரகத்-பாஷ்ய ) 

இ - ள் ஒருவன் சகல ஐசுவரியவானாய் இருந்தபோதி 
லும் பயமத்தியில் இருந்துகொண்டு கிருதார்த்தனாகமாட் 
டான் . 


இதனால் நிரம்பிய போகத்தில் துக்கமில்லாமல் இருக் 
கிறவொருவன் தனக்குத் துக்கம் இருப்பதில்லை யென்றும் 
தான் அறிய வேண்டியது ஒன்றுமில்லை யென்றும் எண்ணம் 
உடையவனாயிருக்கிறான் . 


< ofTOU சொ 2 ஹஜஹா ஹொ மீ 

ஸிலொ2 ஹ . வழுவாது வீ I ( 16-14 ) 


இ - ள் 


நான் ஆள்பவன் , நான் அனுபவிப்பவன் 


68 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


அடையப் பெற்றவன் , நான் வலிமையுள்ளவன் , இன்பமு 
டையவன் . 


இவ்வித எண்ணமுடையவனும் ஞானியாவதில்லை. 
ஏனெனில் செல்வம் முதலிய நிலையற்ற சாதனங்களால் 
ஏற்படுவதும் ஒரு நிமித்தத்தைத் தனக்குத் தோன்றுமிட 
மாய்க் கொண்டிருப்பதும் அந்நிமித்தம் நீங்கவே நீங்கிவிடு 
வதும் ஆகிய இந்த ஞானம் பிரமைஞானமே (மயக்கவு 
ணர்வே ) என்று அறியலாம் . இது விகாரமுடையது , ஞா 
னமோ முன்னே கூறியபடி விகாரமற்றது . 


( ந ஹி ஷூ , உரஷெ 3 விவரிநொவொ விஉதெ | 
கவி நாகூாக (பிரகத் ) 


( இ - ள் ) காண்பவனுடைய காட்சிக்கு நாசம் வராது . 
அழியாமை இருப்பதால் , 


3 


பதினோராம் அத்தியாயம் . 

-MSSREEEE 


உதாஸீத பாவம் . 

: 


: o : 


ஒருவன் தான் சகலத்துக்கும் வசப்பட்டவனாகவே 
இருந்தபோதிலும் சகலத்திலும் தனக்கு உதாஸீனபாவம் 
இருப்பதாக அறிவானாகில் அவனும் ஞானியாவன் . 


( வலவவஷுஉாணீந் 

த 29 1 ( திரிசிகி ) 


ஹாவா நு 


இ - ள் எல்லா வஸ்துக்களிலும் உதாஸீநபாவம் உத்தம 
மான ஆஸனமாம் . அத்தகையவனைக் கர்மபந்தம் பற்ற வலி 
யற்றதாம் . 


( ந அ 270 தா நி காணி 

நிவயதி ய ந ஜய | 
உாணீ நவாணீ நா 

களக தெஷு க 2 || ( 9-9 ) 


இ - ள் தனஞ்சய ! இனி அந்தக் கர்மங்கள் உதாஸீநன் 
போல இருப்பவனாய் அக்கர்மங்களின் மேற் பற்றில்லாத 
என்னைக் கட்டமாட்டா . 


அதனால் உதாஸீதபாவமாய் இருக்கிற பகவானைக் கர்மம் 


70 ஸ்ரீகிருஷ்ணார்யசரித்திராமிருதம் 
கட்டுப் படுத்துவதில்லை . ஆகவே அவ்வித உதா ஸீ 5பாவம் 
உள்ள ஞானாத்மாவுக்குக் கர்மபந்தம் ஏற்படுவதன்று என்று 
கொள்ள வேண்டியதாகிறது . 


( ந 20 காணி விவதி 


ந 2ெ க 2 வன இரஹா | 
உதி ero யொ 2 ஹிஜா நாதி 

க 3 - ஹிந = வ ஸயதொ ( 4-14 ) 


இடள் கர்மங்கள் என்னைப் பற்றா , கர்மப் பயனில் 
எனக்கு அவாவில்லை என , எவன் என்னைத் தெரிந்து கொள் 
கிறானோ அவன் கர்மங்களாற் கட்டப் படான் . 


நான் கர்த்தா , கர்த்தா அல்லேன் ; எனக்குக் கர்மத் 
தின் பலனில் ஆசையில்லை என , இவ்வாறாக அறிகிறவன் 
வேறு எவனானபோதிலும் அவனும் கர்மங்களாற் கட்டுப் 
படுவதில்லை. ( கீ - பா ) 


வரிதpp 


ஆத்மாவை அறியாமல் உதாஸீதபாவம் ஏற்படுவதில்லை . 
ஏனென்றால் , 

( நியூயது வரி , 
சுஹ வ 

ஹெதி நியூயடி | 
சூ நாஹரிதவாத : 

ெெவ q 2ுக வணவ sr ; # ( தேஜோ ) 


இ - ள் ( பிரமமே நான் என்ற ) நிச்சயத்தையும் நான் 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


171 


பிரம்மமாய் இருக்கிறேன் என்ற நிச்சயத்தையும் விட்டுப் பூர 
ணானந்தமாய் இருக்கிறவன் விதேகமுக்தன் . 


ஆனந்தம் 


இதில் ஆத்மாவை அறிகிறோம் என்ற உணர்ச்சியும் 
இல்லாமலே, ஆனந்தத்தில் இருக்கிறவன் முக்தன் என்று 
சொல்லப் படுகிற போதிலும் ஆத்மாவை அறியாமல் இந்த 

நிலைகொள்வதில்லையாகையால் ஆத்மஞானிக்கே 
த்த கைய ஆனந்தம் உண்டாகும் என் 

பாகும் என்று கொள்ள வேண்டும் . 
இதனால் உ.தாஸீன பாவத்துக்கும் ஆத்மானந்தத்துக்கும் 
உள்ள மகிமை விளங்கும் . இவ்வண்ணமே ஆனந்தா நுபவம் 
வந்தபிறகே உதாஸுகபாவம் ஏற்படும் என்று 

அறிய 
வேண்டும் . 


இவ்விதம் உதாஸீநபாவத்துடன் ஆனந்தா நுபவியாய் 
இருப்பவன் பார்ப்பவர்க்கு எப்படித் தோன்றுவான் ? 


ஒரு மலையின் சுற்றுப் புறங்களில் கடுமையான மேகங் 
கள் திரண்டு மழை பொழிகையில் அதன் சிகரத்திலே அந்த 
மேகக்கூட்டங்களாற் பாதிக்கப் படாது சூரியப் பிரகாசம் 
விளங்குவது போல இவன் சித்தசுத்தியிலே தோன்றிய 
ஆத்மஸ்வரூபப்ரகாசம் உடையவனாய் இருப்பான் . இது சாத் 
தியமா ? சாத்தியமே , எப்படியென்றால் , 


{ வெஷ கானொஷ 

22 வாயுயஜீ அ I ( 8-7 ) 


Sa 


இ - ள் 

நீ எக்காலங்களிலும் என்னைச் சிந்தித்துக் 
கொண்டிருக்க வேண்டும் . அன்றியும் போர் புரிய 


வேண்டும் . 


72 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


என்று சொல்லப்பட்டபடி ஒருவன் தன் வர்ணத்துக் 
குரிய தருமத்தை அநுஸரித்தும் அதே காலத்தில் ஈச்வர 
விசாரம் செய்தும் கடைத்தேற முயற்சிப்பது சாத்தியம் என் 
நாகிறது . இதனால் மேற்சொல்லிய உதாஸீனபாவம் நல்ல 
பயன் பெறுதல் உண்டு என்பது விளங்கும் . 


(ஜாகெெெவஷ ipoony ; ( 8.7 ) 


இ - ள் என்னையே யடைவாய் சம்சயமில்லை . 


இவ்வாறு வாழ்பவன் ஆத்மாநாத்மவிவேகத்தால் ஜகத் 
வியாபாரத்திலே தோற்றும் விகாரங்களால் விகாரப்படாமல் 
இருக்கிறான் , 


சு.நாததா வரிததீக 

நிவி -- காரொ ஜம திதௌ I ( வா ) 


9 


இ - ள் தேகமே ஆத்மா என்பதை விட்டு ஜகத் வியவ 
காரத்தில் விகாரமற்றவனாய் ( வாழ்பவன் ) 


அவனுக்குப் பற்றுதல் இன்மையால் எப்பொழுதும் 
பூரணன் என்கிற எண்ணத்துடன் இருக்கிறான் . அதனாலும் 
சித்த விகாரம் இல்லை . 


வ 


நிததுவ : வது : 
வாதாதா 

தாணf , I ( நாரத ) 


இ.ள் நித்யம் உள்நோக்கம் உள்ளவனாயும் சுத்தமான 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் , 


73 


வனாயும் மனதை அடக்கினவனாயும் தான் பூர்ணன் என்கிற 
புத்தியையுடையவனாயும் ( இருப்பவன் ) 


அதனால் ஆத்மாவை உள்ளபடி அறியும் ஞானியாவனோ, 
அவன் எக்கர்மத்திலும் பயனைக்காணாதவனாய் இருக்கிறான் . 

( கீ - பா ) 


இக்காரணத்தால் உத்தமசித்தனாகிறான் . அதுவே முக்தி , 
அவனே முக்தன் . 


2 த ; 

வனவொதகாபய ( முக்தி ) 


உத்தமமான சித்தத்தையுடைய அவன் 


-ள் 
முக்தனே . 


இங்கு 


SA 


பன்னிரண்டாம் அத்தியாயம் . 

ஆ SSA €€€== 


சரித்திரத் தொடர்ச்சி . 


- 


T 


மேலே பலவிதமாய் எடுத்துக் காட்டிய ஞானியின் லக்ஷ 
ணம் பிரமஸ்ரீ கிருஷ்ணையாவர்களிடம் எவ்வளவில் அமைந்தி 
ருந்தன என்பதை கவனிப்போம் . இந்த மஹான் இளம்ப 
ருவத்திலேயே மனைவியையிழந்து அநேக வருஷகாலம் விது 
ரராகவே வாழ்ந்து வந்தார் . அக்காலத்தில் அவர் மனவு 
றுதி எவரும் பாராட்டத்தக்கதாகவே இருந்தது . சித்தூர் 
என்ற இந்நகரத்தில் பெரியதோர் ஆங்கில பாடசாலையும் 
அமைத்தார் . தாமே நேரில் இருந்து வேலைக்காரர்களோடு 
சிரமப்பட்டுப் பெரியதோர் கட்டிடம் கட்டிமுடித்து அக்கட் 
டிடத்தில் பல வருஷங்கள் பாடசாலையை நடத்தினார் . பிறகு 
அதை ராஜாங்க அதிகாரிகள் , தாம் வகிப்பதாய் முன்வந்து 
கேட்க அவர்களிடம் ஒப்பித்தார் , தாமே சிரமப்பட்டு ஸ்தா 
பித்த ஒரு வித்யாசாலையை அபிவிருத்தி செய்யும் விஷயத் 
தில் தமக்கு விசேஷ அபிமானம் இருக்கவேண்டுமாயினும் 
அதிலும் அவ்வளவு பற்றுக் கொள்ளாமல் உதாஸீனபுத்தி 
காட்டி ராஜாங்கத்தாரிடம் ஒப்பித்தது பெருமையல்லவா ? 
தம் ஊரிலேயே வேதசாஸ்திரபாடசாலை ஸ்தாபித்து எந்த 
நாட்டிலும் காணமுடியாத அழகான கட்டிடம் 

ஒன்று 
அமைத்து அதை நன்முய் நடத்திவந்தார் . அதிலும் தமக் 
குக் கீர்த்திவருவதை அவர் தம் நோக்கமாய்க் கொள்ள 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


75 


வில்லை . பின் வரும் வாக்கியம் அவர் வாக்காலேயே பலமு 
றையும் சொன்ன துண்டு . 

இந்தப்பாடசாலையில் அத்யய 
னம் செய்யும் வித்யார்த்திகளில் யாரேனும் ஒருவனாவது 
முமுக்ஷ ஆகக் கூடுமாயின் அதுவே என்னைக் கிருதார்த்த 
னாக்கும். இந்த வாக்யம் நன்கு கவனிக்கத்தக்கது . லக்ஷ ரூ 
பாய் வரையிலும் , அதற்கெனத் திரவியவிநியோகம் செய்து 
நடத்தும் ஒரு பாடசாலைத் தர்மத்தால் அவர் தமக்கு வா 
வேண்டியதாய் எண்ணிய பலன் என்ன ? 

ஸ்வப்ரயோஜன 
மாக ஒன்றும் இல்லையே . ஒரு வித்யார்த்தி முமுக்ஷவாவ 
தே தம்மைக் கிருதார்த்தனாக்கும் என்று அவர் எண்ணியது 
பொதுவாக உலகில் அவர்க்குள்ள தோக்கத்தையும் , மநுஷ்ய 
ஜன்மம் எடுத்ததின் பலன் இன்னது என அவர் உணர்ந்திரு 
ந்ததையும் நன்கு தெரிவிக்கப் போதுமான ஸாஷ்யமாம் : 
இவ்விஷயமாய் அவர் கைப்பட எழுதிய ஒரு அறிக்கைப்பத் 
திரமும் சாக்ஷி பகரும் . அதில் இக்கருத்துப்பட அவர் எழு 
தியவை பின்வருமாறு : -- 


இப்பாடசாலையில் வித்யாப்யாஸம் செய்து பிரியும் 
வித்யார்த்திகள் எல்லாம் உலகத்திற் கேவலம் உபஜீவனத் 
தினை வேண்டி யதேஷ்டமாகிய தனார்ஜனத்திற்குத் தக்கவை 
யாகிய பிரவர்த்திகளைச் செய்வதில் குசலர்களாய் ஆகவேண் 
டும் என்பது பிரதானமான உத்தேசமில்லை . தர்மார்த்தகா 
மமோக்ஷம் என்ற புருஷார்த்தசதுஷ்டயங்களில் அத்யந்தம் 
பரமசிரேயோரூபமாகிய மோக்ஷம் என்ற கைவல்யப்பிராப் 
திக்கு அருகர்களாய் ஆக வேண்டும் என்பதே முக்கிய உத் 
தேசம் . இதனால் அவரது உயர்ந்த நோக்கம் தெளிவாய் 
விளங்குகிறது . 


76 


ஸ்ரீகிருஷ்ணார்யசரித்திராமிருதம். 


அன்றியும் உலகில் விவேகம் சம்பாதித்தற்குரிய மனி 
தன் எவ்விதம் வாழவேண்டும் எனில் , என்னைப் பாருங் 
கள் என்று அவர் கூறுவது வழக்கம் , இதன் கருத்து என் 
னவெனில் அவர் வாழ்க்கையின் தினசரியை என்றும் ஒரே 
மாதிரியாய் ஏற்றத் தாழ்வின்றியிருந்ததே. கோயம்புத்தூ 
ரில் சாதாரண நிலையில் இருந்தபோது எப்படி வெளிப்படை 
யான நடத்தையுடையவராய் இருந்தாரோ அதில் அணுவ 
ளவேனும் வித்யாஸம் ஏற்படாமல் இவ்வூரில் வந்து லக்ஷாதி 
பதியானபிறகும் வாழ்ந்து வந்தார் . சர்வசாதாரணமான 
உண்டி உடைகளும் டம்பமற்ற பிரயாணசாதனங்களை உப 
யோகிப்பதும் நித்யகர்மாக்களுக்கு இடையூறு நேரிடாவண் 
ணம் பிரயாணாதிகளைச் செய்வதும் வழக்கமாய்க் கொண்டி 
ருந்தார் . ஜீவிதகாலமுழுவதும் ஒரே விதமான வேஷ்டி 
தரித்துவந்ததால் அற்பவிஷயத்திலும் பிரமம் இல்லாமலிருந் 
தார் என்பது வெளியாம் . அநுஷ்டானவிஷயத்தில் ஜீவித 
காலமுழுவதும் எவ்வளவு அசக்தமாயிருந்த போதிலும் 
இடைவிடாது சிரத்தையோடு செய்துவந்தார் . வைதிககா 
ரியங்களிலும் ரித்விக்கைப் போல் தற்பரராய் இருந்தார் . 
மரணசமயத்தில் இரண்டு நாட்களே அனுஷ்டானத்துக்கு 
தடையேற்பட்டது, இவ்வண்ணம் கூறியவை யெல்லாம் 
அவருடைய மனவுறுதியை விளக்கும் . 


அவர் உடம்பிலே அடிக்கடி தோன்றிய பலவித நோய் 
களும் உபத்திரவமும் அவர் மனத்தை ஒருபோதும் வருத்த 
வில்லை . உடம்பிலே தோன்றிய எவ்வித உபத்திரவமும் 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


77 


அவரது நிச்சல சித்தத்தைக் குலைக்கக் கூடியதாய் இருக்க 
வில்லை . இது மட்டும் 7 ? இந்த சாந்தசீலரை விஷஜந்துக்களும் 
உபத்ரவிப்பதில்லை . இதனைப் பின் வரும் வரலாற்றால் அறி 
யலாம் . 


இப்பெரியார் ஒரு நாள் இரவிலே தம் அறையில் படுத் 
திருக்கையில் தமது படுக்கையில் மூன்று மணி சுமார்க்கு 
ஜில் என்று ஏதோ ஒன்று தம்உடம்பிற் படுவதாய்க்கண்டார் . 
எதோ பூச்சியாய் இருக்கும் என்று அதைக் கவனிக்காமலே 
புரண்டு படுத்துத் தூங்கிவிட்டார் . படுக்கையும் சுற்றி 
வைத்துவிடப்பட்டது, காலையில் வெளியே போய் வேண் 
டிய காரியங்களை யெல்லாம் பார்த்துவிட்டு அன்று இரவு 
ஒன்பது மணிக்குத் தம் அறைக்குள் வந்தபோது மேஜை 
பின் மேல் உள்ள பல காகிதங்களுக்கிடையில் சிறிய கட்டு 
வீரியன் பாம்பு ஒன்று தலை தூக்கிக் கொண்டிருப்பதைப் 
பார்த்தனர் . அதை அங்கே பார்த்தபிறகே தம் படுக்கை 
யில் முதல் நாள் இரவு கிடந்தது பாம்பு என்ற உணர்ச்சி 
அவர்க்கு உண்டாயிற்று . அதனால் ஒரு சிறிதும் பதற்றம் 
அடை 

டையாமல் வெளியே வந்து சிலரிடம் சொல்லி அதனை 
அப்புறப்படுத்தச் செய்து முன் போலவே தம் வேலையை 
அதே இடத்தில் மனநிம்மதியோடு பார்ப்பாராயினர் . இப் 
படியுள்ள வாலாறுகள் நெருங்கிப் பழகியவர்களுக்கு அநே 
கம் தெரியும் . 


பாரத தேசம் முழுவதும் இரண்டு மூன்று முறை யாத் 


78 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


திரை செய்து செல்லும் இடங்களிலெல்லாம் வேதசாஸ்திர 
பாடசாலைகளைப் பார்ப்பதும் வித்வத்ஸபைகளை நடத்தி 
சாஸ்திரபாரங்கதர்களுடைய வாக்யங்களைக் கேட்பதும் சிந் 
தித்து இன்புறுவதும் அவர் இயல்பு . இப்படிப் பலவகையா 
லும் தம்மைக் கண்டோர் இவர் ஓர் மஹாபுருஷர் என்று 
எண்ணுமாறு அவர் வாழ்ந்து வந்தது கூடவே யிருந்து 
பழகும் பாக்கியம் பெற்ற என்னைப் போன்றவர்களுக்கு 
உன்கு தெரிந்ததே . யதிகளை வரவேற்றுப் பூஜிப்பதில் இப் 
பெரியவரைப் போல் சிரத்தையுடையவரைக் காண்பதரிது . 


UP 


பதின்மூன்றாம் அத்தியாயம் . 


SSSSEEEES 


பிரம்மநிஷ்டர் இயல்பு . 


விசெஷவ. திஷெயெெெநவ GPU தெ 
இ - ள் விசேஷங்களை விலக்குவதனாலேயே பிரம்மம் 
நிரூபித்துக் காட்டப்படுகிறது , 


என்ற பிரமாணத்ற்கிணங்க ஞானம் அநேகமாய் 
விசேஷங்களை விலக்கியே சொல்லப்பட்டது , இதனால் 
ஞானம் பாவரூபம் உடையதன்று என்று சொல்லப் படுகி 
றது . பாவரூபம் என்பது என்ன ? ஒருவனுக்குத் தான் 
மனிதன் என்று உண்டாகும் எண்ணமே பாவரூ. 


வரூபமாம் . 


வளாஷ நரஷ் ( 7-8 ) 


இ - ள் மனிதர்களுல் மானிடத் தன்மையாய். 


இவ்விதமேஒவ்வொரு பிராணியிலும் அவ்வவத்தன்மை 
யாய்த் தோன்றும் எண்ணமே பாவரூபமாம் . 


இத்தகைய நிலை ஆத்மாவுக்கு தேகாபிமானத்தால் 
ஆவது . அதனால் , அதுவே ஜீவபாவம் ஆகிறது . 


80 


ஸ்ரீகிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


பாரீராஹிஜாநெந ஜீவவடி ( பாரத ) 


இ - ள் தேகத்தில் அபிமானத்தோடு இருக்கும் போது 
ஜீவனென்று சொல்லப் படுகிறது . 


இதனால் ஆத்மாவும் ஜீவனும் ஒன்றானாலும் , தேகாபி 
மானபாவத்தினால் ஜீவன் வேறு போல் தோற்றுகிறான் . 
ஆகையால் பா வரூபம் மோக்ஷத்திற்கு அனுகுணமாவதில்லை 


இதனால் ஆத்மா ‘ பாவவிகாரம் இல்லாதவன் எனவும் 
ஒருவனாகவே யுள்ளவன் எனவும் விளங்கும் . 


( ஹாவ நாவிலா தரீக 

யஜிஷ ததயொ ஹவ I ( மைத் ) 


இ- ள் 


சகலபாவனையையும் தள்ளி மிச்சமானது எது 
வோ அதுவாக ஆகக் கடவாய் ......... அதனால் ஞானம் 
ஒன்றே . 


வனகசெவாலி தீய ஸஜு ( சாந்தோ ) 


-ள் பிரம்மம் ஒன்றே இரண்டாவதில்லை . 


இதனால் அந்தக்காணபேதத்தால் ஞானம் பேதப்படுவ 
தன்று , அது பசுக்கனின் நிறம் பலவாக இருந்த போதி 
லும் பால் ஒரே நிறமாய் இருப்பது போலவாம் . இக்கருத் 
துப் பற்றியே பின் வரும் பிரமாணம் வழங்குவது . 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


81 


( மவானநெகவணாநா 

rro ஜாவெதீகாவதா | 
r ரவ த தொஜாநா 

O.P நஜு மவா யயா ( அமிர்) 


இ - ள் பசுக்கள் பல நிறமுள்ளவையாய் இருந்த போ 
திலும் பால் ஒரே நிறமாய் இருப்பது போல ஞானம் ஒரே 
ஸ்வரூபமுள்ளது . லிங்கிகள் பலபேதமுள்ளவர்கள் , 


เอ 


பல ஆகாரமுடைய கண்ணாடிகளால் மூடப்பட்ட ஒரு 
தீபமானது எதன் வழியும் ஒரே மாதிரியாய்த் தோற்றுவது 
போலவே பல ஜீவாத்மாக்களிலும் உள்ள ஞானத்தின் 
ஸ்வரூபம் ஒன்றாகும் . 


முன்னே மோக்ஷம் பாவரூபமன்றென்று சொன்னோமா 
யினும் அது பாவரூபமாயும் இருக்கக் கூடும் ,, 

அவ்விதம் 
ஆகும்போது ஸர்வபாவமாகும் . 


( கூவெ வெ ஹாவொ 2 வி ( தேஜோ ) 


இ - ள் ஸகலவஸ்துவும் நீயேயாய் இருக்கிறாய் , 


இவ்வித பாவனையுடையவன் எவ்விதமா யிருப்பான் ? 
அவன் தனக்கு அந்யமாக ஒன்றையும் பார்ப்பதில்லை . 


(ெெநவ வாதி ஷாத , வரயக ( வரா ) 


இ - ள் 


தனக்கு அந்யமாகப் பார்க்கிறதில்லை. 


7 


82 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


இதனால் அவன் துவேஷம் அற்றவன் ஆகிறான் 

கிறான் தன் 
னுடைய ஆத்மாவும் தனக்கு அந்யமாகத் தோற்றுகிற வஸ் 
துக்களுடைய ஆத்மாவும் ஒன்றேயென்று அவன் அறிவ 
தால் இந்த நிலையடைகிறான் . 


( வஹூதாதஹூதாதா ( 5-7 ) 


இ - ள் 


ஸகல பொருள்களுடைய ஆத்மாவாகக் கொண் 


டவன் . 


தவிர , விசேஷத்தை விலக்குவதனாலேயே ஆத்மா சுல 
பமாகக் கிரகிக்கப் படுகிறான் . அதனாலே தான் 


< வ_விபெக்ஷ நெதி நெ தீதி விஹாய யடிவவிஷ 
தெ தயா ரஜ ( அத்வய ) 

இ " ள் ஸகல விசேஷத்தையும் இதல்ல இதல்ல என்று 
விலக்கி எது மிஞ்சுகிறதோ, அது அத்வயப்பிரம்மம் . 


அது எவ்விதம் அமையும் ? பசுவுக்குக் கொம்பிருக்கி 
றது . குதிரைக்குக் கொம்பில்லை . பசுவுக்கு உள்ள லக்ஷ 
ணத்தை அறிந்ததன் மேல் அதனை அறிந்தவனுக்குக் குதிரை 
யின் லக்ஷணம் சொல்கையில் அதற்குக் கொம்பில்லை என்ற 
சேஷத்தை 
தை விலக்கிச் சொல்வதாம் . அது சுலபமாக கிர 
கிக்கப்படுவது போல் ஆத்மா அவ்விதம் சொல்லப்படில் சல 
பமாக கிரகிக்கப் படுகிறான் . 

* ஸவ_உா ஓஹொ2 ஹழ ( மைத்) 


-- 


இ.ள் நான் எப்போதும் சுலபனாயிருக்கிறேன் , 


ஸ்ரீகிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


83 


இது காறும் கூறிய பல விஷயங்களால் பிரம்மநிஷடர் 
இயல்பு ஒருவாறு விளங்கியது . இனி , இதையொட்டியசில 
விஷயங்களைக் கவனிப்போம் . முன்னே ஞானி , எந்த ஆச்ர 
மத்திலும் இருக்கக்கூடும் எனப் பட்டது . ஆகிலும் அவ 
னுக்குக் கருமவொழிவு அவசியம் என்றறிய வேண்டும் .. 
ஏனென்றால் கருமத்திற் செல்லும் சிந்தை பேதபுத்தியைத் 
தாங்கி நிற்கிறது . எவ்விதமெனில் , உபாஸிக்கிறவன் உபா 
ஸிக்கப் படும் பொருள் என்ற பேதம் , இப்பேதபுத்தியைத் 
தரும் . 


த 


19 


( காெெெெஷஷெஹரதஜதாநா ; 

வவஉதெ2 நஜீதெவதா: | 
தாத . நியாஷாய 

வாகரதர் நியதா ஷயா ( 7-20 ) 
இ - ள் அந்தந்த ஆசைபால் அறிவு அபகரிக்கப்பட்ட 
வர்கள் . அந்தந்த நியமத்தைக் கைப்பற்றித் தம்முடைய 
இயற்கையினாலே நியமிக்கப் பட்டவராய் வேறு தெய்வங் 
களை அடைகிறார்கள் . 


புத்திரன் , பசு , ஸ்வர்க்கம் முதலியவற்றைப் பற்றிய 
அந்தந்த ஆசையால் அபகரிக்கப்பட்ட விவேக சக்தியையு 
டையவர்கள் வேறு தெய்வங்களை ஆராதிப்பதற்கு வேண்டிய 
நியமங்களைக் கைக்கொண்டு தமது ஸ்வபாவத்தினாலே அதா 
வது முன் ஜன்மத்திலே ஸம்பாதித்து வைத்த ஸம்ஸ்காரவி 
சேஷங்களால்ே அடக்கியாளப் பட்டவர்களாய் ஆத்மாவா 
கிய வாஸுதேவனைக் காட்டிலும் வேறாய்த் தெய்வங்களைத் 
தொழுகிறார்கள் . ( கீ - பா ) 


84 


இதில் தத்வம் ஏன்ன வெனில் , காமத்தால் ஈச்வான் 
உளனாகிறான் என்பதே , அதாவது ( ஜீவ ) ஸ்வபாவத்தால் 
உளனாகிறான் . 


ஷஹாவஜு வவத - தெ ( 5-14 ) 


இ-ள் ஸ்வபாவம் என்பது செல்லுகிறது . 


அது ஸர்வகாம நிவர்த்தி மோக்ஷமாகும் என்று சொல் 
லப்படுவதாலும் விளங்கும் . 


வ . ஜஹாதி யா காகாது 

ஹவாது ....... நொறதாநா ( 2-55 ) 


இ - ள் மனத்திலுள்ள சகல ஆசைகளையும் எப்பொழுது 
தள்ளி விடுகின்றானோ . 


அதனால் ஞானம் ஒன்றே ஈச்வர விஷயத்திலும் உதா 
ஸீனபாவம் தரக் கூடியதாம் . வேறுவிதயாம் என்று எண் 
ணுவதும் சொல்வதும் பேச்சு மாத்திரமே . 


வாவரஹண்டி ( சாந்தோ ) 
இள் பேச்சு மாத்திரமே . 
எனென்றால் , 

சீரெண ஜிதா, ஸவெ 


1 


இ - ள் எல்லாரும் சரீரத்தால் அவசர்களே . 


அதனால் மிகவும் கடினமான மனோ தேக துக்கத்தில் 
ஈச்வரன் இல்லை யென்பவனும் ஈச்வரா என்று கூவிவிடு 


கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் . 


85 


வான் . 


அதனால் ஈச்வரனும் தானும் ஒன்றே என்ற 
அறிவே இந்த பேதப்ரமத்தை நிவர்த்திக்கக் கூடியதாம் 
ஏனென்றால் இகபரங்களில் இன்பம் பெற வேண்டும் என்ற 

சை அத்ைதரற்குரிய ஒரு பொருளை . அதாவது , தனக்கு 
வேறாகிய ஒரு ஈச்வரனைக் கற்பிக்கிறது . இவ்விதமே ஈச்வ 
சன் உளனாகிறான் . ஐஹிகாமுஷ்மிக இஷ்டபலப்பிராப்திக் 
காகவே மனிதன் பலவித தேகசிரமங்களுடன் தபஸ்ஸும் 
செய்கிறான் . ஆகிலும் அது தன்னலங்கருதும் ஆசையாகிய 
பற்றினால் உண்டாவதால் ஆத்மாவை அடைவிப்பதன்று . 


( ந தவொஹிருல ( 11-48 ) 


இ - ள் உக்ரதபஸ்ஸுகளாலும் ஆவதில்லை , 


இதனால் கர்மி ஆத்மா தேகத்திற்கு அர்யன் என்ற 
மட்டில் திருப்தியடைந்து விடுகிறான் . 


ஆத்மாவுக்குப் பரலோக சம்பந்தம் இருப்பதை அறி 
யாமல் கர்மாவில் பிரவர்த்திக்கமாட்டான் என ஒருவாறு 
சொல்லக் கூடும் . 

( பிரம்மஸுத்ரபாஷ்யம் ) 


ஆனால் ஆத்மா போக்குவரவுடையவனல்லன் என்பதை 
அறிவதில்லை, 


மாதவ ” தெ U ஹீநொடி 
மடிநாடி விவஜி 3 த : I ( மைத் ) 


-ள் போக வேண்டிய தேசமற்றவன் போகுதல் 
முதலியன இல்லாதவன் . 


86 

ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 
இவ்விதமாகிய ஆத்மாவைப்பற்றிய உண்மையறிவே 
மோக்ஷஹேதுவாகிறது . 

வாகிறது . இதனால் கர்மம் மோக்ஷ ஹேதுவா 
வதில்லை யென்றும் தெளிவாய் விளங்குகிறது . ஆனால் ஆத் 
மாவை அறிவது எவ்விதம் ? ஆத்மா அன்னியமாகாத பக்தி 
யால் எளிதில் அறியப்படுகிறான் . 


( சு.நநஅெதா வததடி 

யொ 20 ஜாதி நிதா | 
தவதாஹ வாய 

நிததீய - தவ யொறிந் , ( 8-14 ) 
இள் பார்த்தா ! எவன் வேறொன்றிலே மனமில்லாத ) 
னாப் , என்னை எப்பொழுதும் . நீடித்து நினைக்கிறானோ, அந்த 
எப்பொழுதும் ஒருநிலைப்பட்ட யோகிக்கு நான் எளியதாய் 
அடையத்தக்கவன் . 


பக்தி என்பது தொடர்ச்சியான விசாரமே என்பது 
இதனால் விளங்கும் . காமத்தால் ஈச்வான் உளனாகிறான் 
என்று சொல்லப் பட்டது காமம் மாயையின் ஸ்வரூபம் . 


ரஜொ பாமாதகம் ( 14-7 ) 


இ - ள் ரஜோகுணம் ராகவடிவுள்ளதாம் . 


அதனால் ஜீவனைப் போல் ஈச்வரனும் மாயாஸ்வரூபியே 
( ஜீவெயாள ஜாயிகள் : 

( அத்வய ) 


இ.ள் ஜீவேச்வார்கள் மாயாஸ்வரூபிகள் , 


கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் . 


87 


: 


மாங்களால் ஆக்கப் பட்ட ரதம் மரத்தின் ஸ்வரூபம் 
ஆவது போலவே இவை கருதத் தக்கன . இவ்விதம் ஜீவேச் 
வார் மாயிகர் ஆயினும் அவர்களுள் பேதம் உண்டு . ஈச்வ 
ரன் ஸத்வத்தில் நிலைத்தவன் . 

( ( 

கொ 2 ஷி ( மைத் ) 


.ள் 


நான் ஸாத்விகுணமுடையோன் . 


அதனால் பிரவிருத்தியற்றவர் . ஜீவன் ஸுத்விகத் 
தோடு ரஜோதமோ குணங்களையும் தழுவுபவன் ஆனதால் 
பிரவிருத்தி மோகங்களுக்கு உட்பட்டவனாகிறான் . வை 
யே குணங்களின் தர்மம் எனப் படுகின்றன . 


வாகாண வாவரதின ஜொஹஜெவ அ ( 14.22 ) 


இ.ள் பிரகாசம் , பிரவிர்த்தி, மோகம் என்பன ( குணங் 
களின் தர்மங்களாம் ) எங்கள் என்பன மாயையின் 
விகாரம் . 


. 


குண 


( 


விகாராய ணாெெபாவ 


18 


விலி வகர 

திஹவாது ( 13.19 ) 


இ - ள் 


விகாரங்களையும் குணங்களையும் பிரகிருதியி 
னின்று பிறந்தவையாய்த் தெரிந்து கொள்க . 


குணங்கள் பிரகிருதியினின்று தோன்றியவை யாகை 
யால் பிரகிருதி ஸ்வரூபமே . அதாவது குணங்களின் சேர்க் 
கையாகிய மாயை . ( கீ - பா ) இது பின்வருமாறு விளக்கப்படும் 


88 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


ஜலத்தில் மூன்று அவஸ்தைகள் பார்க்கிறோம் , ஸ்வபா 
வமான குளிர்ந்த நிலையும் சிறிது உஷ்ணமேறியதும் உள்ள 
சூடான நிலைமையும் அதிக உஷ்ணமேறியதும் கொதிக்கும் 
நிலையும் என்ற இம்மூன்றும் ஜலத்தில் காணப்படுகின்றன 
ஜலம் ஒன்றேயாயினும் இம்மூன்று நிலை காணப்படுவ கால் 
ஸ்வபாவமாய்க் குளிர்ந்துள்ள தண்ணீர் ஸத்வ குணத்துக்கு 
சமானமாகுமானால் , சூடான 

ன வெந்நீர் ரஜோகுணசமான 
மாம் . கொதிக்கும் வெந்நீர் தமோ குண சமானபாம் . 
ஜலம் போல் மாயையும் ஒன்றே . குணங்கள் அதன் விகா 
ரங்கள் ஆகின்றன. ஆலத்திற்கு மூன்று நிலை உண்டாயி 
னும் மூன்றும் வெவ்வேறு காலத்தில் இருக்குமெயன்றி ஏக 
காலத்தில் இராது . குணங்களும் இப்படியே , 


ஒவ்வொரு பிராணிகளிடத்திலும் ஸத்வரஜஸ்தமோகு 
ணங்கள் மூன்றும் உண்டு . அவைகளில் எந்தக்குணம் எந்தக் 
காலத்தில் மேலிடுகிறதோ , அப்போது அந்தக் குணமானது 
மற்ற இரண்டு குணங்களையும் அடக்கிவிட்டுத் தன் காரியங் 
களையே அதிகமாய்ச் செய்விக்கும் . ( ஸ்ரீ - பா ) 


இம்மூன்றும் பிரகிருதியின் குணங்களே 


‘ அந்தப் பிரகிருதியின் குணங்கள் என்றால் விகாரங்கள் 
அதாவது சரீரமாகவும் இந்திரியங்களாகவும் தோன்றுதல் .. 

( கீ - பா 


இவ்வித விகாரம் மாயையின் ஜடத் தன்மையைக் காட் 
டுகிறது . அதனால் ஆத்மசேதனமின்றி ஜடமாகிய மாயாப் 
பிரபஞ்சம் தோற்றுவதன்று என்று இதனால் அறியலாம் . 
மாயையின் விகாரம் என்பது என்னவெனில் ஒன்றேயாகி 


கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


89 


யுள்ள ஆத்மாவைப் பலவிதமாய்க் கிரகிப் தாம் . சந்தேக 
மற்ற தன்மை விக ரமற்றதாம் . 


< ந கவதெ ( பிரச் ; ) 


இ - ள் அறிந்தவன் அசைவதில்லை. 


மேலே கூறிய விஷபங்களால் , ஸாத்விகம் மிகவுடைய 
வனாகையால் ஸாத்விக ரூபியாய் இருப்பவனே ஈச்வரன் 
என்பதும் , மூன்று குணங்களும் கலக்கப் பெற்றிருப்பவன் 
ஜீவன் என்பதும் விளங்கும் . 


{ வா வவணா வியஜா விவாயா 


-ந . வரக்ஷ வரிஷஜாதெ ! 
தயொர ந ’: M ஷாவதி 

சு .நாளுநெஜா சுஜிவாகரீதி ( முண்ட ) 


ள் இரண்டு பக்ஷிகள் , ( ஜீவாத்மா , பரமாத்மா ) எப் 
பொழுதும் விட்டுப் பிரியாதவை . ஸமானக்கியாதியுள்ளவை 
ஒரே விருக்ஷத்தை ( சரீசத்தை ) அடைந்திருக்கின்றன 
அவைகளில் ஒன்று ( ஜீவன் ) புண்யபாவபலத்தை ருசியோடு 
புசிக்கிறது . மற்றொன்று அப்படிப் புசிக்காமல் தனிப்பட்டு 
விளங்குகிறது . 

இதனால் ஞானி கர்மத்தினை முற்றிலும் தள்ளுவதே 
தகுதியாம் . ஆத்மாவை இச்சிக்கிறவர்கள் கர்மத்தை விட்டு 
விடத்தான் வேண்டும் , 

( பிரகத் - பாஷ்யம் ) 


இக்காரணத்தால் ஞானி எவ்வித கர்மத்தையும் தள்ளிவி 
ட வேண்டு மென்ப தன்று , அவன் தன்னை எவ்விதகர்மமும் 


90 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


பற்றுவதில்லை யென்றறிந்தும் விநோதத்தின் பொருட்டுச் 
செய்கிறான் . 

அது ஒவ்வாதேயாயினும் அவன் செய்யத் 
தக்க தேயாம் . விரோதத்தின் பொருட்டுக் கர்மம் செய்வது 
ஸ்ர்வசாதாரணம் . ஜாலவித்தை பொய்யென்றும் அதைப் 
பார்ப்பது பயனற்றதென்றும் தெரிந்தும் அது விநோதத் 
தின் பொருட்டுப் பார்க்கப் படுகிறது . விநோதத்தின் பொ 
ருட்டே பாலர்கள் உபசரிக்கப்படுகிறார்கள் . இவ்விதத்தால் 
விநோதகர்மங்கள் உலகத்திற்சாதாரணமாய் உள்ளன . இத 
னால் ஞானியும் பற்பல தானக்கிரியைகளைச் செய்பவனாகி 
றான் . 

உந்திரயாஓ விவியா ; 
கியா 
பயதெ கொக்ஷகா VU , I ( 17-25 ) 


- 


இ - ள் 


பலவகையான தானம் என்னும் கர்மங்களும் 
பயனை அதில் தோக்காது செய்யப் படுகின்றன. 


இதன் கருத்து என்ன வெனில் , ஒவ்வொரு மனிதனும் 
இயன்றவரையில் தானக்கிரியைகள் செய்ய வேண்டும் என் 
பதே . அவ்விதம் செய்து வந்தால் காலக்கிரமத்தில் ஞானம் 
ஏற்பட்டு அதில் விநோதத்தின் பொருட்டு இவை செய்யப் 
LI ட நேரும் , அவ்விநோதம் கைக்கொள்ளத் தக்கதேயாம் . 
இப்படிக் கிரியை செய்பவர்களாயினும் இவர்கள் . 


அதெ தெ 2 வி க2- U : ( 3-3 ) 


இ - ள் அவர்களும் கர்மங்களால் விடப் படுகிறார்கள் . 


என்பதற்கிணங்கக் கர்மப் பற்று இன்றியே இருப்பர் .. 


பதினான்காம் அத்தியாயம் . 


பிம்பப்பிரதிபிம்பபாவம் , 


பிரம ஸ்ரீ கிருஷ்ணையர் அவர்களுடைய இயல்பை அறிந் 
தவர்களுக்கு பிரம்மானந்தானுபவிவிஷயமாய் அறியத்தக்க 
நூதனவிஷயம் ஒன்றும் இல்லையென்று முன்னே சொல்லிய 
தால் , நான் அவரைத் தெரிந்துகொண்டவன் , அதனால் 
எனக்கு இனி மேல் தெரிந்து கொள்ளவேண்டிய தத்வம் வே 
றொன்றுமில்லை யென்று நான் கூறுவது போல் தோற்றலாம் . 
ஆனால் அது அவ்விதமன்று . 

பின் எவ்விதம் ஆகு 


மென்றால் , 


( க 2-ெெணவ ஹி வ on . 

சூஷிதா ஜ.நகாஉய : | 
ஜொக . ம . ஹஜெவாவி 

வாரு கத 2 ஹரஸி || 


வ 


படிகா அ தி பெஷ 

ததவெவெதர ஜ நா | 
ல யக வடகாண காதெ 

வ 
ஜொகநவத - தெ !! 


ந மெ வாயஜாஷி கதவp 

தி.ஷூ ஜொகெஷு கிளந் ! 


92 


கிருஷ்ணார்யசரித்திராமிருதம் , 


வவ o 


நாநவாலுவோதுவ 

வத- வணவ அ கமணி || 


22 வ 


ய ஹஹ. நவதெடய 

ஜாது க 2 ணதீத ஆத : | 
வதாவத - தெ 
Pுஷா , வாய் -3 வ_ UV ; || 

( 3-20 , 21 , 22 , 23 ) 


அவன் 


இ - ள் ஜூகர் முதலானோர்கள் கர்மத்தினாலேயே சித்தி 
பெற்றார்கள் . 

நீ உலகத்தை நல்வழியில் நடக்கச் செய் 
தலை நன்கு ஆலோசித்தும் ( கர்மத்தைச் ) செய்யத் தகுந்த 
வனேயாகிறாய் , மேலானவன் எவற்றைச் செய்கிறானோ , 
அவற்றையே மற்றைய ஜனங்கள் ( செய்கிறார்கள் ) . 
எதனைப் பிரமாணமாகக்கொள்கிறானோ அதனை உலகம் அனுச 
ரிக்கிறது . பார்த்த ! மூன்றுலகங்களிலும் எனக்குச் செய் 
யவேண்டியது ஒன்றும் இல்லை . ( இனி நான் ) அடைய வேண் 
டியதாய் ( இப்பொழுது ) அடையாதிருப்பது ( ஒன்றும் ) 
இல்லை. ஆயினும் கர்மத்தில் இருக்கவே யிருக்கிறேன் . 
எனெனில் நான் சோம்பல் இல்லாதவனாய் எப்பொழுதாயி 
னும் கர்மத்தில் இராவிட்டால் , பார்த்த ! மனிதர்கள் எவ்வ 
கையிலும் என் வழியை அநுசரிப்பார்கள் . 


சிரேஷ்டர்களுடைய வழியை உலகம் அநுஸரிக்கும் 
என்றும் அதற்கிணங்க ஜனகர் முதலானவர் கர்மஞ்செய்து 
வந்ததாயும் சொல்லித் தமக்கு அபேக்ஷை யென்பதேயொன் 
றும் இல்லாமலிருந்தபோதிலும் தாமும் கர்மத்தில் இருப்ப 
தாகவும் அஃது எதற்கெனில் தம்மையே உலகம் அநுசரிக் 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


93 


கும் எனவும் சிரேஷ்டர் கர்மம் செய்யாதொழியில் சாமான் 
யருக்குக் கர்மத்தில் சிரத்தை குறையுமெனவும் அவர்கள் 
அநிநிலையை யடைந்தால் சித்தசுத்தி ஏற்பட்டு ஞானத்தைப் 
பெற இயலாதெனவும் ஆகையால் தாம் கர்மம் செய்ய அவச் 
யம் நேரிட்டதெனவும் பகவான் தம்மையே சிரேஷ்டன் என 
ஆத்மஸ்துதி பண்ணிக் கொண்டதாகிறது . அஃது அகங்கா 
ரமானதால் பகவானிடம் அகங்காரம் உண்டோ என்று சந் 
தேகிக்க இடமுண்டாகும் .. ஆனால் , இவ்விதம் பகவான் 
சொல்லியது அகங்காரத்தோடு சம்பந்தித்ததாகாது . 


சி 


ஏனெனில் , அகங்காரம் அல்லது கர்த்ருத்வ புத்தியின் 
காரணம் குணங்கள் . 


( ஜாந க 2 அ கத.ஜா அ 

. 


தி ,ெெயவ மணஹெஉத ; I ( 18-19 ) 


இ - ள் 


ஞானமும் கர்மமும் கர்த்தாவும் குணங்களு 
டைய பேதத்தால் மூன்று விதமாகவே ( இருக்கின்றன ) 


‘ இந்த சுலோகத்திலுள்ள வணவ என்கிற பதத்தால் 
கர்த்ருத்வம் குணங்களுடைய சம்பந்தத்தாலே என்றும் ஆத் 
மாவுக்கு ஸ்வபாவமாகக் கர்த்ருத்வம் இல்லை யென்றும் 
சொல்லப்பட்டது . 

( ஸ்ரீதா ) 


இதனால் பகவரனிடத்தில் அகங்காரம் இருக்குமானால் 
அதன் காரணமாகிய குணங்களும் அவரிடம் இருப்பதாகக் 
கொள்ள நேரிடும் . பகவானோ, 

27 
வஹணொ ஹி வதிஷாஹழ (14-2 ) 


94 


ஸ்ரீ கிருஷ்ணார்யசரித்திராமிருதம் 


-ள 


யான் பிரம்மத்திற்கிருப்பிடம் . 


என்பதற்கிணங்கப் பிரம்மமாயிருக்கிறார் . நான் பிரம் 
மத்துக்குப் பிரதிமையாய் இருக்கிறேன் என்றால் பிரம்மமே 
நான் என்பது தாத்பர்யம் . 

( ஸ்ரீதரர் ) 


இதனால் பகவான் பரமாத்மாவுக்குப் பிரதிபியம் 
என்று சொல்லப் படவேண்டும் . பிம்பப்பிரதிபிம்பங்களுக் 
குள் பேதமென்பதில்லை . எனென்றால் ஒரு கண்ணாடியில் 
நம் முகத்தைப் பார்க்கும் போது முகத்தில் திலகம் இல்லை 
என்றால் கண்ணாடியில் தோன்றும் பிர திபிம்பத்திலும் காணப் 
படாது , பிறகு அணிந்து கொண்டு பார்த்தால் பிம்பத்தில் 
உள்ளது பிரதிபிம்பத்தில் தோன்றும் , இதனால் பிம்பப்பிர 
திபிம்பங்களுக்கு வேற்றுமை தில்லை என்பது வெளியாம் . 


விவை, திவவடி U - நெ ந ஹெ உஹ er 
நிவரதா ! ( அந்தபூர்ண ) 

-ள் பிம்பப்பிரதிபிம்ப தர்சனத்தினால் பேதபிரமம் 
நிவர்த்தியாயிற்று . பகவான் பாமாத்மாவுக்குப் பிரதிபிம்பம் 
ஆகையால் பரமாத்மாவுக்கும் பகவானுக்கும் பேதமில்லை 
என்பதை இதனால் அறியலாம் . பரமாத்மஸ்வரூபம் , 


( நிமணொ2 ( மைத் ) 


இ - ள் குணமற்றவனாயிருக்கிறேன் . 


2 
. 


என்றபடி குணமற்றதாகையால் பகவானிடத் 
குணங்கள் இல்லை என்றாகும் . 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


95 


குணங்கள் 


இவ்வாறு கூறுவதன் கருத்து என்னவெனில் , அந்த 
பகவானிடம் 

சுவாதீனத்தில் இருக்கின்றன 
வென்பதாம் . 

( வாகர தி . ஷாயிேஷாய ( 4-6 ) 


கிறேன் ) 


ள் தன் மாயையை வசப்படுத்திக் கொண்டு ( இருக் 
. 


நம் ஸ்வாதீனத்தில் இருக்கும் வஸ்துக்களை நாம் இஷ் 
டம் போல் அடக்கியாண்டு அழிக்கலாம் . அதுபோல் பக 
வானும் மாயையைத் தன்னிச்சைப் படி அடக்கி யாண்டு 
அழிக்கவல்ல வன் என்பதாம் . இதனால சணங்களே அகங் 
காகாரணங்கள் என்றும் பகவானுக்குக் குணங்கள் இல்லா 
மையால் அகங்காரம் இல்லையென்றும் வெளியாகிறது . ஆயின் 
அந்தப் பிரயோகத்தின் பயன் என்னவெனில் ; பகவான் தாம் 
சொல்லப் புகுந்த விஷயத்தைக் கேட்போன் மனத்திற்பதி 
யும்படி வேறுவிதமாய் விளக்கக்கூடாமையால் தமக்கு அகங் 
காரம் இருப்பதாய்த் தோன்றும்படி இவ்விதம் கூறினார் 
என்று அறியவேண்டும் . 


அது பேலவே , நான் பிரம்மஸ்ரீ கிருஷ்ணையரை அறிந் 
தவன் அறியாதவன் என்பவை இவ்விடத்தில் விஷயமல்ல . 
இத்தன்மையுள்ள ஒரு மஹாபுருஷன் , இந்த ஊரில் வசித்து 
வந்தார் என்பதை நான் எவ்விதம் உலகத்துக்குத் தெரிவிக் 
கலாம் ? உலகம் அதனை அறியவேண்டிய அவசியம் என்ன? 
இப்படியிருந்தவோர் மஹானின் சரித்திரத்தை அனுசந்திப் 


96 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


பதால் ஏதாவது நன்மை விளையக் கூடுமாயின் அது விளைக 
என்பதே , பெரியோர்களுடை 

பெரியோர்களுடைய சரித்திரம் உலகத்திற்கு 
க்ஷேமத்தை உண்டுபண்ணக்கூடியதல்லவா ? 


ஷாநெ ஹரஹீகெ தவ வ.கீதா 
ஐ.மக வஹரஷ p தந T ஐதீதெ அ I ( 11.36 ) . 


இ - ள் உம்மைப்புகழ்வதினால் உலகம் மகிழ்கின்றது 
ப்ரீதியையும் அடைகின்றது . 


உலகமகிழ்ச்சி ஒவ்வொருவரும் விரும்பத்தக்கதே. 


பிம்பப்பிரதிபிம்பப்ரஸ்தாபத்தில் ஜீவனை விசாரிப்பதும் 
யுக்த்மே . ஜீவன் யார் ? 


( வஜ ெெவதந தெஷூ வ . கிஸவிதாஹவதி | 
வ . திவிலாவணவ ஜீவா உதி கதெ ! ( மஹாநா ) 


இ - ள் பிரம்மசைதந்யமானது அவைகளில் பிரதிபிம் 
பிக்கின்றது . பிரதிபிம்பங்களே ஜீவர்கள் என்று சொல்லப் 


படுகின்றன . 


இதனால் ஜீவன் பரமாத்மாவுக்கு ப்ரதிபிம்பம் ஆகிறான் . 
பிம்பப்ரதிபிம்பங்களுக்கோ பேதமில்ல என்று முன்னே 
காட்டப் பட்டது , அது 

அது உளதாகில் பிரதித்வனிசங்கீதம் 
அந்யம் என்று ஏற்படும் . தவிர மோக்ஷாவஸ்தையில் பேதம் 
இருக்குமாகில் பயம் ஏற்படுவதாகிறது , 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் . 


97 


( உதாதைா குதொ 
சுய தவ ஹயா ஹவதி ( தைத் ) 


இ - ள் எப்பொழுது ஒருவனுக்குத் தான் வேறு ஆத் 
மா வேறு என்ற பேதபுத்தி உண்டாகிறதோ, அப்பொழுது 
அவனுக்குப் பயம் உண்டாகிறது . 


ஹது 


அதனால் ஜீவாத்மபரமாத்மபேதம் பயத்துக்கு 
வாம் . 


வா 


வவ 


இவைதா கர 

ஜீவாதவாகாதநொன் 
ய ; திஷதி வ ாதா 

ஹய. தவாவி ஹாஷிதழ ( யோக ) 
-ள் ஜீவாத்ம பரமாத்மாக்களுக்குள்ளே அற்பமா 
வது எவன் பேதத்தை நினைத்திருக்கிறானோ, அந்த மூடாத் 
மாவுக்கே பயம் உண்டு என்று சொல்லப்படுகிறது . 

அதனால் பயம் இருப்பது மோக்ஷாவஸ்தை ஆவதில்லை 
என்றாகும் . 
( விறதெவா ஹயகொயொ 
2- * வணவ : 

( 5-28 ) 


யா 


ஆசை பயம் கோபம் இவைகளை விட்டவன் 
எவனோ அவன் எப்போதும் முக்தன் . 


பயம் எவ்வாறு ஏற்படுவதாம் ? நமக்குக் கீழானவை 

8 


98 


ஸ்ரீகிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


ஸமமானவை , உயர்வானவை என்ற இம்மூன்று வஸ்துக்க 
ளும் இருப்பதாய்த் தோன்றும் போதே , பயம் ஏற்படுவதா 
கிறது . எறும்பும் முள்ளும் நமக்கு எவ்வளவோ கீழான 
அற்பப் பொருள்கள் அல்லவா ? இவற்றாலும் நமக்குத் 
துன்பமும் பயமும் உண்டாவதால் சமமும் உயர்வுமான 
பொருள்களிலிருந்து நமக்கு உண்டாகும் பயத்தைப் பற்றிக் 
கூறவும் வேண்டுமோ ? தசரதருக்கும் கைகேயிக்கும் இருந்த 
நேசம் உடலிரண்டும் உயிர் ஒன்றும் போன்றிருந்ததாயி 
னும் அவ்விருவர்க்கும் பரஸ்பரபயம் ஏற்படவில்லையா ? இத 
னால் துவைத ஞானம் மோக்ஷஹேதுவாவதில்லை என்று 
வெளியாகிறது . 


. 


( யா நி ெெவதபாட நா நி 
ஹவதி ( கீ - பா ) 


வலோரொவிதாய ந 


இ - ள் 


துவைத அறிவு மோக்ஷ ஹேதுவாவதில்லை . 


அத்வைத அறிவே மோக்ஷஹேதுவாம் . இக்கருத்தை 
விளக்கும் . 


( சுயஜாதா ஸஹ ( பிரகத் ) 


இ - ள் இந்த ஆத்மாவே பிரம்மம் . 


என்ற பிரமாணமும் இங்கு கவனிக்கத்தக்கது . 


துகாறும் சொல்லிய விஷயங்களால் துவைதஞானம் 
மோக்ஷஹேது வாவதில்லை யென்று தோன்றும் . ஆயினும் 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 

99 
அது உபதேசிக்கப்படுவது ஏனெனில் , “ ஈசுவரனே தான் 
என்கிற ஞானம் உடைய ஒருவன் மற்றொருவனுக்கு பேத 
ஞானத்தை உபதேசிப்பது விரோதமல்லவா ? அர்ஜுனன் 
அப்படிப்பட்ட ஞானியாகவில்லையாகையால் , அவனுக்கு 
பேதஞானோபதேசமே தகுந்தது . இதனாலும் , கபிலரால் 
செய்யப்பட்டிருக்கிற சாங்கிய சாஸ்திரமானது ஜீவேசுவரா 
பேதவிஷயத்தில் விருத்தமானாலும் குணங்களுடையவும் 
அதனால் உண்டான காரியங்களுடையவும் நிரூபண விஷ 
யத்தில் பிரமாணம் என்பதாகப் பிரகிருதத்தில் எடுத்துக் 
கொள்ளப்பட்டது . ( கீ.பா ) 


என்றதனாலும் துவைதஞானத்துக்கு உரிய மதிப்பு பக 
வான் கொடுத்திருந்ததாய் வெளியாம் . 


MANN 


பதினைந்தாம் அத்தியாயம் . 


MMSSESSAEEEEEsson 


சரித்திரத்தொடர்ச்சி . 


: 0 : 


நான் முப்பத்தைந்து வருஷகாலமாகப் பிரமஸ்ரீ கிருஷ் 
ணையரவர்களுடன் இருந்து வந்தேன் . அவர்க்கு ஸ்வபா 
வமாகவே விஷயங்களிற் பற்று இல்லை . இதனை அவரது 
நீண்டகாலப் பிரம்மசரியமே தெரிவிக்கும் . ஆனால் அவர் 
எவ்விதம் இருந்து வந்தார் ? 


( சவகங 23 வது ( 18-49 ) 


இ - ள் எவ்விடத்தும் புத்தி பற்றாதவன் . 


என்பதற்கிணங்க , அவர் சகலத்திலும் சம்பந்தப்பட்டி 
ருந்தபோதிலும் ஒன்றிலும் ஒட்டாமலிருந்து வந்தார் . அவர் 
செல்வத்தில் ஸாமாந்ய ஜனங்களைப்போன்ற பற்றுடையவ 
ரல்லர் என்பது பின்வரும் செய்தியால் விளங்கும் . அவர் 
ஆரம்பம் செய்து நடத்தி வந்ததும் இப்பொழுது என்னால் 
கடத்திவரப் படுவதுமான சித்தூர் பாங்க் என்று வழங் 
கும் நிதிக்கு அவர் ‘ தர்மோபகாரதனார்ஜன நிதி என்று 
பெயர் கொடுத்திருந்தார் . 

அது அவ்விதமே சிலகாலம் 
வழங்கிவந்தது . இதனால் தனம் சம்பாதிப்பதிலும் லோ 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


101 


கோபகார 

கார எண்ணமே கொண் டிருந்தார் என்பது 
விளங்கும் , 

, 


அதனால் ஆனது என்ன ? 


ககொ ஹாவாது க2-3 

வாகாவொதி வாஷ | ( 3-19 ) 


இ - ள் பற்றற்றவனாய்க் கர்மஞ்செய்த புருஷன் மேலா 
னதைப் பெறுகிறான் , 


அஸக்ரம் என்பது எவ்விதம் அடையும் ? ஒருவன் 
தன்னுடைய திரவியத்தை விருத்தி செய்து ரக்ஷித்தும் அது 
போய் விடுகிற து . 

அதனால் அவன் சித்தத்தில் கிலேசம் 
என்ற விகாரம் ஏற்படுவதில்லை. ஏனெனில் உயிருடனிருந் 
தால் என்றோ ஒரு நாளில் திரும்பவும் தனம் பெற்றுத் 
தனிகன் ஆகலாம் என்று எண்ணவும் நம்பிக் கொள்ளவும் 
இடம் உண்டு . 


தவா --- pM வ -83.3 G. ஜீயத சூதநா செ 
வாயி நாமாக ! ( பிரகத் ) 


அெஜீவதி 


இ - ள் எல்லாச் சொத்துக்களும் குறைவானாலும் ஒரு 
வன் சரீரத்துடன் உயிருடன் இருப்பானாகில் சொத்துடன் 
மறுபடியும் சேர்வான் . 


இவ்வாறு லாபநஷ்டத்தினால் விகாரம் அடையாமல் 
லோகயாத்திரையில் இருந்து வரும் புத்தியே அஸக்தபுத்தி 
யென்பதாம் என்று விளக்கப் பட்டது . 


102 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


அவருக்குக் கீர்த்தி சம்பாதிப்பதிலும் ஆசையில்லை. 
அதற்காக அவர் ஒன்றும் செய்யவில்லை . ஆயினும் கர்மாநு 
சாரமாய் ஏற்பட்ட கீர்த்தியை ஸ்வீகரித்துக் கொண்டார் . 
கீர்த்தியில் ஆசையில்லாத ஒருவர் , அதை ஸ்வீகரிக்காமல் 
தள்ளிவிடவேண்டுமே என்று கேட்கக்கூடும் . அவ்வித 
மன்று . ஏனெனில் , கீர்த்தியுள்ள ஒருவன் அதை நிமித்த 
மாய் வைத்துக்கொண்டு கீர்த்தியில்லாத ஒருவன் உலகத்து 
க்குச் செய்யக்கூடிய உபகாரத்தைக்காட்டிலும் ஜாஸ்தியாக 
வே செய்யக்கூடும் . கீர்த்தி ஸம்பாதிப்பதன் தத்வம் இதுவே . 
அதனால் கர்மானுசாரமாக வந்த கீர்த்தியை அவர் ஸ்வீக 
ரித்துக்கொண்டார் . இப்படிச் சிலகாலம் சென்றபின் அகீர்த் 
தி வந்து விடுமோ என்று சந்தேகம் உண்டாயிற்று , கீர்த்தி 
மான் அகீர்த்தியைத் தன்னிடம் அணுகாமல் தடுக்க வேண் - 
டியது அவசியமல்லவா ? 


வஹாவித அாகீ தி -4 : 
காணாதிரிஅதெ 1 ( 2-34 ) 


மதிப்பைப் பெற்றவனுக்கு அகீர்த்தி மரணத்திலும் 
அதிகமாம் . 


ஆகிலும் அவர்க்கு ஒன்றும் சம்பவிக்கவில் . தற்ச 
மயம் யுக்தம் எனத் தோன்றியபடியால் அவருடைய பாரத்தை 
என்னிடம் ஒப்பித்தார் வேறொன்றும் செய்யக்கூடவில்லை. 
அவருடைய பாரத்தை அவ்விதம் ஒப்பித்ததும் அஸக்த புத் 
தியே ஆகிறது , அதனால் அகீர்த்தி தடுக்கப்படவேண்டியும் 
அவருடைய கீர்த்தி ரக்ஷிக்கப் படவேண்டியும் அதே நோக் 
கத்தோடு அவருடைய பாரத்தை வகிக்க நான் எவ்விதத்தி 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


103 


லும் சக்தியற்றவனா யிருந்தும் , ஆனால் ஒரு மாடு தான் 
சுமக்கும் வஸ்துவின் தன்மையறியாமலே அதைச் சொற்ப 
காலம் சுமந்திறக்குவதுபோலவும் என் பிறவிக்கு முந்தியே 
அவருடைய 

டைய பாரம் என்னாற் சொற்பகாலம் அவ்விதமே 
சுமந் திறக்கப் பட வேண்டும் என்ற ஈச்வர இச்சை இருக் 
குமோ என்ற எண்ணத் துடனும் ஸந்தர்ப்பத்தைப் பார்த்து , 


( உநாயாய் = மனதைச் சமாதானித்து . ( 17-11 ) 


விய 


என்றபடி மனதை அமைதியோடு திடப் படுத்திக் 
கொண்டு , அதற்கு நான் தலைப்பட்டேன் . 

ஆகையால் 
அவரைப் போல் அகிர்த்தியின்றியே அவருடைய பாரம் 
என்னிடமிருந்து ஒழிவதனையே பந்தம் விலகி மோக்ஷம் 
வருவதற்குத் துல்யமாய் மதிக்கிறேன் . விதேகமுக்தராகிய 
பிரமஸ்ரீ கிருஷ்ணையர் விஷயத்தில் இனிமேல் நாம் என்ன 
செய்யலாம் ? அவரை மறவா திருக்கும் வழிகளை ஆராய்ந்து 
செய்து அவர் வழியைப் பின்பற்றி நடப்பதேயாம் . 


பதினாறாம் அத்தியாயம் . 


SSSSSEEEE € 


ஈச்வர தத்வம் . 


நாம் கோவிலில் என்ன பார்க்கிறோம் ? சிலா ரூபத் 
தைப் பார்க்கிறோம் . ஈசுவரன் ஸ்ர்வவியாபியாகையால் , 
சிலாரூபத்தில் மட்டும் இருக்கிறான் என்று சொல்வதற் 
கில்லை . ஈச்வான் ஒருவனேயென்பதும் ஒன்றுக்கு மேம் 
பட்ட ஈச்வரர் இருக்கவியலாது என்பதும் எவ்விதத்திலும் 
பொருத்தமே . ஜீவேச்வர அபேதம் ஞானமாகையாற் பொ 
ருத்தமே . பேததிருஷ்டியிலும் ஈச்வரனுக்கு ஒருமையே 
பொருத்தமானது , நம்முடைய குழந்தைகள் நம்மை ஒரு 
மையாக அழைப்பதிலே சந்தோஷம் அடைகிறோம் அல்ல 
வா ? - ஈச்வரனும் நமக்கு அத்தகைய அன்புக்கும் பக்திக் 
கும் உரிமைக்கும் உரிய ஒருவனேயாகையாலும் இது பொ 
ருந்தும் . 

( ந வ தகொ2 ( 11-43 ) 
இள் உனக்கு ஒப்பானவன் இல்லை . 
என்று சொல்லப்படுவதும் கேட்கிறோம் 


இரண்டு ஈச்வரர்கள் இருந்தால் என்ன ? அது சாத் 
தியமில்லை . 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் . 


1.05 


ஈச்வரன் 


நர UTY = ஆகாயத்தை அளாவியிருப்பவன் . ( 11.24 ) 


என ஸர்வவ்யாபி யென்று கூறப் படுவதால் இரண் 
டாவது ஈச்வரனுக்கு வியாபிக்க இடமில்லை . ஒரு ஈச்வரன் 
வியாபிக்காமல் சேஷமாகிய இடம் இருந்தாலன்றோ இரண் 
டாவது ஈச்வான் வியாபிக்கக்கூடும் ? அப்படி இயலாதாகை 
யால் இரண்டாவது ஈச்வரன் இல்லை . 


இந்தப் பிரபஞ்சம் ஈச்வரனிடத்தில் இருக்கிறது . 


( தெவெதாக ஐ ஐமக கரக 

வவிலகெேநகயா | 
கவஜெவதெவன் 
பரீசெ வாவேன் 

வஜுகா ( 13-17 ) 


இ - ள் அங்கே தேவதேவரான அவருடைய சரீரத் 
திலே பலவகையாய்ப் பிரிந்திருப்பதும் ஒன்றிலே நிற்பது 
மான பிரபஞ்சம் முழுவதையும் அப்பொழுது பார்த்தான் , 


இதனால் என்ன விளங்குமெனில் , இரண்டாவது ஈச்வ 
ரன் இருப்பானாகில் வேறொரு பிரபஞ்சம் இருக்க வேண் 
டுமே யென்ற சந்தேகம் ஏற்படும் . அஃதில்லையாகையால் 
ஈச்வரன் ஒருவனேயென்பதும் இரண்டு ஈச்வார்கள் இருந் 
தால் அவர்களுக்குள் வித்தியாஸம் ஏற்பட்டு ஒரு காரியமும் 
நிலையாக நடைபெறாது . 


106 


பார் 


கிருஷ்ணார்யசரித்திராமிருதம் , 


ஒரு ஈச்வரனைக் காட்டிலும் அதிகமான ஈச்வரர்கள் 
இருந்தால் உலகவிவகாரம் ஒழுங்காய் நடைபெறாது . ( கீ - பா ) 


ன 


ஆ கையால் ஈச்வரன் ஒருவனே என்பதும் ஈச்வரன் 
ஸர்வஞ்ஞனும் ஸர்வ சக்தனும் ஆகையால் இருவராயிருக்க 
இடமில்லையே யென அறிவதால் அவன் ஒருவனே எனவும் 
தீர்மானிக்க வேண்டும் . 


இவ்வாறு ஈச்வரனும் ஆத்மாவும் ஒன்று எனறிவதால் 
விளையும் பயன் யாது ? 


பிரமாணங்களால் ஆத்மாவை ஈச்வரனாக அறிந்தபின்பு , 
ஒருவன் வேறொருவனுக்குக் கீழ்ப்படிதல் அடையவிரும்ப 
மாட்டான் . ( கீ - பா ) 

{ வொஷ 8 தீதா நி 

வதனா நா நி அாஜுந | 
ஓவிஷாணி அ ஹூதாநி (7-26 ) 


ள் 


சென்று போயினவையும் நிகழ்கின்றவையும் 
( வருபவை ) வரப்போகின்றவையுமாகிய பொருள்களை அறிகி 
றேன் . 


இக்கருத்துக்குறிக்கவே பின் வரும் பிரமாணமும் 
உண்டு . 


( சுந்தவீய ஜாதி தவிகரடு ( 14-40 ) 


இருள் அளவில்லா வீரியத்தையும் அளவிறந்த பராக்கி 
ரமத்தையும் உடையவன் நீ , 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


107 


ஸர்வஞ்ஞனானால் இரண்டு ஈச்வார்களுக்கு அவசியம் 
என்ன ? அவ்விதம் அவசியம் ஏற்படுமானால் ஈச்வரன் ஸர் 
வஞ்ஞனாகமாட்டான் , ஈச்வரனுக்கு வேறொரு ஈச்வரன் 
ஸஹாயம் வேண்டுமானால் ஈச்வரனுடைய பூர்ணத்வம் பாதிக் 
கப்படுகிறது . அவ்விதமானால் அந்த ஸஹாய ஈச்வான் பிர 
தான ஈச்வரனுக்குக் சீழாகிறான் . ஆகையாலும் ஈச்வரன் 
ஒருவனே இருக்கக் கூடும் .. 


ஈச்வான் எத்தன்மையன் என்பதை விசாரித்தாலும் ஒரு 
வனே என்பது வெளியாம் . 

அவன் எத்தன்மையனோ 
வெனில் , 


( ஸவாஹ. லவ - ஹூதெஷு ( 9-29 ) 


இ - ள் யான் சகலப் பிராணிகளிடத்திலும் சமமாயிருக் 
கிறேன் . 

. 


இதனால் ஈச்வரன் பூர்ணமாயிருக்கிறான் என்பது 
விளங்கும் , 


வல_0 அர o 


a - ar • = பூரணமாயிருக்கும் என்னை . ( 7-1 ) 


என்ற வாக்கியத்தால் இது உறுதியாம் . 

இவ்விதம் ஈச்வரன் சகலத்திலும் சமமாகவும் பூர்ணனா 
கவும் இருப்பதால் ஒருவனே ஈச்வரன் என்று துணியலா 
மல்லவா ? 


எப்படி சமமாபிருக்கக்கூடும் ? 


காமம் என்ற தோஷம் இன்மையால் . 


108 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 
( காகாவரஹிதொ 2வஹழ ( மைத் ) 


இ -ள் 


காமாதிகள் அற்றவனாயிருக்கிறேன் . 


ஜீவனோ மோக 


அதனாலே மோகமற்றவன் ஈச்வான் . 
முடையவன் . 


சு நீயாசொஅதி ஹந: ( முண்ட ) 


இ - ள் அநீசத்தன்மையால் மோகித்துக்கொண்டு துக் 
கிக்கிறான் . 


இவ்விதம் பலவாறு ஆராயப் பட்டு ஈச்வான் ஒருவனே 
என்பது தெளிவாகிறது . உண்மையில் அவ்விதமிருந்தும் 
இவ்விஷயத்தில் உலகம் மோகம் அடைந்துவிடுகிறதே . அது 
எதனால் ? 


தவை ஜதா நஜ . விலி 


ஜொஹ நா வ தெஹி நாழி ( 16-8 ) 


இ - ள் தமோகுணமோ அஞ்ஞானத்தினின்றும் பிறப் 
பதாகவும் எலலாத் தேகிகளையும் மயக்குவதாகவும் தெரிந்து 
கொள் . 


இதனால் மோகம் தமோ குணத்துக்கு இடங்கொடுப் 
பதால் ஆவதே . அதனால் விளைவது என்ன ? 


. 


( சுயொ ஆதி தாலா: ( 14-18 ) 


இ - ள் தாமஸர்கள் கீழே செல்லுகிறார்கள் . 


ஸ்ரீ கிருஷ்ணார்யசரித்திராமிருதம் . 


109 


அதோகதி என்பது இது விஷயமாய் உலகத்தில் ஏற்ப 
டும் சமாதானக் குறைவேயாகிறது .. அசமாதானம் ஸத்யத் 
தை அறியும் சக்தியைக் குறைத்து விடுகிறது . 


ஒருவன் தான் அறிந்த ஸத்யத்தை உலகத்துக்குப்போ 
திக்கவும் உலகசமாதானம் வேண்டுமன்றோ ? அஃது இல்லை 
யாயின் போதகனும் போதனையும் பயன் படுவதில்லையே . 


( 


< ஜி.தாத, ந , வராதவ 
வானாதா ஸாஹித 

ar ஹிதா ( 6-8 ) 


இ - ள் தன்னடக்கம் கொண்டு சாந்தமாயிருப்பவனு 
டைய பரமாத்ம ஸ்வரூபமானது ஒரு நிலைப்பட்டு நிற் 
கிறது . 

அந்த அமைதிக்கு விரோதமாகிய அசமாதானத்தால் 
உலக க்ஷேமத்துக்குக் குறைவுண்டாகிறது . 

சமாதக கதவழ ( 2-66 ) 


. 


இ - ள் ஒழிவு ( அமைதி ) அற்றவனுக்குச் சுகமேது ? 


எதுவும் விருத்தி அடைவதற்கு உலகசமாதானமே 
முதற்காரணம் அல்லவா ? ஆகையால் அது இல்லாமற் போ 
வது உலகத்துக்கு அதோகதியாகிறது . இதை எவ்விதம் 
பரிகரிப்பது ? 


நஷொ கொஹவர F @ ஷா 

வ தவலாஜாஜயாஅத! ( 18-73 ) 


110 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


இ - ள் மயக்கம் தீர்ந்து விட்டது . அச்சுத ! 

அச்சுத ! உமது 
அருளினால் நினைவு கூருதலும் என்னால் அடையப் 
பட்டது . 


இதனால் பரமாத்மப்ரகாசத்தைச் சம்பாதிக்க யத்னம் 
செய்வதே மோகநிவர்த்தியாகிறது . 


அப்பிரசாதம் எவ்விதம் ஏற்படுவதாம் . 


ஹதா ந நதியா ( 8-22 ) 
இ - ள் வேறு பற்றில்லாத பக்தியினாலே அடையத் 
தக்கவன் . 


ஐ 


பதினேழாம் அத்தியாயம் . 

383 * €€ s- 


ஜீவபரமாத்மைக்யம் . 


ஈச்வரோபாஸனை பேத திருஷ்டியோடு தொடங்கப்படு 
வதாயினும் இஷ்டபலப்ராப்திக்கேதுவாயிருப்பதால் நிஷ்பல 
மாக முடிவதில்லை . 


< வஹவொ ஜாந்தவலா 

வதா 2 உாவகாமதா: | ( 4-10 ) 


இ - ள் ஞானமாகிய தபஸினால் பரிசுத்தராகிய அதே 
கர் என் தன்மையை அடையலானார்கள் . 


இதனால் , தன்னை விடச் சிருஷ்டிக்கு வேறு கர்த்தா 
இருப்பதாகக் காணாதவன் தன்னையும் ஈச்வரனையும் ஒன்றாய்ப் 
பார்க்கிறான் என்று விளங்குகிறது . 


சூமதா: = அடைந்தார்கள் . என்றதால் மோக்ஷம் சாத் 
தியம் என்று தெளிவாகிறது . 


கி . தஹி 
(ெெநஷ கொக்ஷாம -3 : உஉ நீ வரத 
வெ_2வி ( கீ - பா ) 


இ - ள் 


இந்த மோக்ஷமார்க்கமானது இக்காலத்தில் 


112 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


எற்பட்டதன்று . அது ஆதிகாலத்திலுங்கூட ( இப்படியே 
இருந்தது ) . 


இதனால் மோக்ஷமார்க்கத்தைப் பற்றிய அறிவு இக்கா 
லத்திலே புதியதாய்த் தோன்றியதில்லை யென்பதும் புராத 
னமாகவே உண்டு என்பதும் உணரலாம் . 

* 2 உாவ என் 
றால் ஈச்வரபாவம் , 

ஈச்வான் ஒருவனானதால் தன்னைத் 
தவிர வேறு ஈச்வரன் இல்லையென்று அறிவது , அவ்விதம் 
அறிவு எற்படுமாகில் சிருஷ்டிகர்த்தா தானேயாகவேண்டும் . 

* வய வ.வா = தானே சிருஷ்டிகர்த்தா , ( அத்பா ) 


அது எவ்விதம் அமையும் ? ஸ்வப்நத்தில் தோன்றும் 
பொருள்கள் ஒன்றும் வாஸ்தவமில்லையாயினும் பல பலவித 
மாய் எல்லாம் தோற்றுகின்றன . 


இராத்திரியில் காணும் ஸ்வப்கத்தில் பகல் தோற்று 
கிறது . ஆனால் அது வாஸ்தவத்தில் இல்லை . அதனாலே 
தான் ஸ்வப்கத்தில் எல்லாவற்றையும் ஒருவன் தானே 
சிருஷ்டித்துக் கொள்கிறான் என்று கொள்ள வேண்டும் . 


( சுய ஈயாடு பயயொ மாது வய Y J ஐதெ ( பிரகத் ) 


இ - ள் ஸ்வப்நத்தில் ரதங்களையும் குதிரைகளையும் 
மார்க்கங்களையும் ஆத்மா சிருஷ்டித்துக் கொள்கிறான் . 


எந்த ஜீவன் இவ்விதம் ஸ்வப்நத்தில் நடை பெறும் 
சிருஷ்டியைப் போல் ஜாக்ரத்திலும் தானே சிருஷ்டி கற்ப 
னையைச் செய்வதாய் அறிகிறானோ, அந்த ஜீவன் ஈச்வரனைச் 
சிருஷ்டிகர்த்தாவாக அறிவதில்லை , ஜாக்ரவஸ்தையிலும் 


ஸ்ரீகிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


113 


சிருஷ்டி செய்வதாய் எப்படி அறியக்கூடும் என்று கேட் 
கலாம் . 


( ஜாமுஉாவிசொக்ஷாத 

ஸாரொ ஜீவகவிதா ( மஹோ ) 


இ -ள் ஜாக்ரத் முதல் மோக்ஷம் வரையுள்ள ஸம்ஸாரம் 
ஜீவனாலே கற்பிக்கப்பட்டன . 


சிருஷ்டி தன்னாலே நிகழ்வதாய் ஒருவன் அறிந்து 
கொள்வது தன் ரோகத்தைத் தானே நிவர்த்திப்பது 
போலாம் . 


( விஷாாவாவதி ( சாந் ) 


இ - ள் சகலப் பிரபஞ்சமும் தன்னிடத்திலிருந்துண் 
டானதாக எவன் காண்கிறானோ. 


ஈச்வரன் சிருஷ்டி கர்த்தாவில்லையென்பது எவ்வாறு ? 


< வியாவொ ஹகதா ( ச்வே ) 


இ - ள் விச்வரூபராயும் அகர்த்தாவாயும் இருக்கிறவர் . 


என்ற பிரமாணத்தால் இது சித்தமாம் . 


ஆனால் சிருஷ்டியைத் தனக்கு அந்யமாகப் பார்க்கிற 
ஜீவன் தனக்கும் அதற்கும் அந்யமான கர்த்தா ஈச்வரன் 
ஒருவன் இருக்க வேண்டும் என்று அறிகிறான் . 


< சுஹ . வ_ வஹவ ( 10-28 ) 


9 


114 


ஸ்ரீகிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


இ - ள் 


யான் சகலத்துக்கும் உற்பத்தி . 


இங்கு ஈச்வரன் சிருஷ்டிக்குக் கர்த்தாவாவன் என்று 
சொல்லப்படுவது கவனிக்கத்தக்கது . இதையே சிருஷ்டியை 
அந்யமாய்ப் பார்க்கும் ஜீவன் ஈசுவரனை உணர்ந்து ஈச்வர 
உபாஸனை செய்கிறான் . 


இதனால் ஆத்மாவை அறிய வேண்டுமாயின் , ஜீவன் 
ஜகத் ஈச்வரன் என்ற இம்மூன்றும் அறியப் படவேன் 
டும் என்பதாயிற்று . 


தய யஜா விடிதெ ஸஹதெக ( சுவே ) 


ள் வன் ஜகத் ஈச்வரன் இம்மூன்றும் அறியப் 
படின் பிரம்மம் அறியப்படும் . 


அதாவது இம்மூன்று விகாரத் தோற்றத்துக்கும் விகா 
ரமற்ற ஆத்மாவே காரணம் என்று அறிதல் . இதனால் ஆக் 
மாவுக்கு மாயாசம்பந்தத்தால் ஜீவபாவமும் அதனால் சிருஷ் 
டியும் அதற்கு மேல் ஈச்வரனும் தோன்றின என்று அறிய 
லாம் . இவையே இம்மூன்று பொருள்களின் தத்வமாம் 
சிருஷ்டியைத் தனக்கு அங்பமாய்ப் பார்க்கிற ஜீவன் அதன் 
தத்வத்தை விசாரிக்கத் தலப்படுகிறான் . 


< PUgar ,நவத வ yar 

ஜமதகூசிய தொ ( சுக ) 


இருள் 

காணப் படுகிற சகல ஜகத்துக்கும் தத்வம் 
சொல்லப் படுகிறது . 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


115 


இதனால் சாஸ்திரங்களில் சிருஷ்டிக் கிரமம் சொல்லப் 
பட்டது , அவற்றைப் பற்றிய தத்வத்தையுணர்ந்து லயசிந் 
தனை அடைவதன் பொருட்டேயாம் . லயசிந்தனையென்பது 
காரியத்தைக் காரணவடிவமென்றறிந்து சிந்தித்தலாம் . அது 
இதில் விளங்கும் ; 


வாவஸொய நவதிவதய -30 நொகவாவர் 
யிகா வரவ y : | ( ஐ - பா ) 


இ - ள் இந்த ஜகத்தின் லக்ஷணத்தை எளிதிற் போதிக் 
கும் நிமித்தம் உலகவிவகாரம் போல் ஒரு கட்டுக்கதையாகக் 
கூறப் பட்டது. 


இவ்விதமாகத்தன்னுடைய கற்பனையே சிருஷ்டியென்று 
அறிகிற ஜீவன் என்னவாகிறான் ? தானே சிருஷ்டிகர்த்தா 
என்று அறிகிறான் . 


( ல 


விரகரகவி ஹிவிவ கதா ( பிரகத் ) 


இ - ள் அவன் தான் ஸர்வத்தையும் சிருஷ்டித்தவன் 
ஜகத்தை உண்டாக்கினவன் . 


இவ்விதம் அறியும் ஜீவன் ஆத்மாவுடன் ஒன்றாகிறான் 


அது எவ்விதம் ஆகிறான் ? அநேகபாத்திரங்களில் உள்ள 
ஜலத்தில் வெவ்வேறாய் ஒவ்வொன்றிலும் தோன்றும் 
ஸுரிய பிரதிபிம்பம் ஜலம் இல்லாமற்போகும் பாத்திரத்தில் 
தோன்றாமல் பிம்பத்துடன் லயித்து விடுகிறது , அது போல 
எந்த ஜீவ னுடைய ஜீவபாவத்துக்கு ஏதுவான அந்தக்காண 


116 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


உபாதி , ஞானத்தினால் ஜலம் போல் இல்லாமற் போகிறதோ , 
அந்த ஜீவன் ஆத்மாவோடு ஒன்றாகிறான் . ஜீவர்களுக்கு அந் 
தக்கரண உபாதி வெவ்வேறாம் என்பதை விளக்க . 


< கத காணொவாயிகா: லவெ_ ஜீவா ? 


இ - ள் எல்லா ஜீவர்களும் அந்தக்காணத்தை உபாதி 
யாய் உடையவர்களே . 


என்ற பிரமாணம் உளது . 


இவ்விதம் பிம்பப் பிரதிபிம்ப பேதம் தோற்றமேயன்றி 
வாஸ்தவத்தில் இல்லாதவாறு போல , ஜீவாத்மபரமாத்ம பேத 
மும் தோற்றமே ; வாஸ் தவமில்லை : யென்று சொல்லப்படு 
கிறது , 
* வ வ ஹாலி கஹ . 

க.ஹ. வ.ஹாஜி சூவயொாதா" 
ந விஉதொ (மஹா ) 

இ - ள் நீ பிரம்மமாய் இருக்கிறாய் , நான் பிரம்மமாய் 
இருக்கிறேன் . நம் இருவருக்குள் பேதம் இல்லை . 


ஹரஹா 


இவ்விதமே , 


( ஜீவாதநொரநநவ. 

கவெருெவாவதொ ( மாண் ) 


இ - ள் ஜீவாத்ம பரமாத்மாக்களுடைய அநந்யத்வம் 
அபேதத்தால் புகழப் படுகிறது . 


10 ; 


பதினெட்டாம் அத்தியாயம் . 


-SSSSSMEEEEE 


மோக்ஷப் பிராப்தி . 


தயா 


சிருஷ்டியை அறிகிறவன் ஜீவன் . அவன் பிரதிபிம்ப 
ரூன். பிம்பப்பிரதிபிம்பங்களுக்குள் பேதமில்லை யென்பது 
காட்டப்பட்டது , இதனால் சிருஷ்டியை அறிகிற ஜீவன் 

மாவுக்கு அந்யனல்லன் என்று ஆகிறது . இவ்விதம் 
சிருஷ்டி ஆத்மஸ்வரூபமானதால் ஞானிகள் தீமையைத் தம் 
மிடத்தில் உணருகிறார்கள் , அவர்கள் ஏன் அவ்வாறு உண 
ருகிறார்கள் ? சிருஷ்டியைப் பார்க்கிறவன் ஜீவன் . அவன் 
பிரதிபிம்பத்தால் ஆனவன் . அதாவது மாயோபாதியால் 
மாயை பின் சேர்க்கையால் ஆனவன் . சேர்க்கை யென்பது 
தோஷமுடையதே . எவ்விதம் எனில் , உப்பும் சர்க்கரை 
யும் தனித்தனி உபயோகமாயினும் இரண்டும் சேர்ந்தால் 
உபயோகமாவதற்கில்லை . இதனால் விசாரமின்றி ஏற்படும் 
சேர்க்கை துக்க ஹேதுவாகிறது . இவ்விஷயத்தைப் பின் 
வரும் திருஷ்டாந்தத்தால் அறியலாம் . 


ஒரு கிராமத்தை அடுத்ததோர் வயலில் பசுவொன்று 
காவற்காரர் அறியாமல் பயிரை மேயும் வழக்கமுடையதாயி 
ருந்தது . சுற்றிலும் உள்ள வேலியில் இப்பசு தான் நுழை 
யத்தக்க சிறியதோர் வழியை உண்டாக்கிக் கொண்டிருந் 

பல நாளும் போய்ப் பழக்கப் பட்டதால் , இந்த வழி 


118 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


பல 

நாளாகப் 


| 


யாலே வயலில் நுழைந்து வயிறு கொண்டமட்டும் பயிரை 
மேய்ந்து திரும்பிவிட இதற்த எளிதாய் இருந்தது . ஒரு 
நாள் இதைக் கண்டதோர் புதுப்பசு , தானும் இப்படிச் 
செய்யவெண்ணி இப்பசுவைப் பின்றொடர்ந்து இது நுழை 
யும் சிறுவழியால் வயலுக்குள் நுழைந்தது . 
பயிர் நஷ்டப் பட்ட வயற்குரியவன் அன்று இரண்டு பசுக்க 
ளையும் கண்டு அவற்றைப் பிடிப்பதற்குத்துரத்தினான் . சிறு 
வழியால் நுழைந்து வந்து போய்ப் பழக்கப்பட்ட பசு முன் 
னே ஓடி எளிதாய் வெளியேறித் தப்பிப் பிழைத்தது . புதுப் 
பசுவோ அந்த வழியால் அவ்வளவு எளிதாய் வெளியேற 
அறியாமல் சிக்கிக்கொண்டு அவஸ்தைப் பட்டது . இயற் 
கையிலே சாதுவாகிய பசு துஷ்டப் பசுவோடு சேர்ந்து பெ 
ரிதும் கஷ்டப் பட்டது , இது போலவே சகவாசதோஷத் 
தால் தீமை நேரிடும் . 

இதனால் பிரதிபிம்பனாகிய ஜீவன் மாயோபாதியாகிய 
தோஷத்தால் ஆவதாலும் சிருஷ்டியைப் பார்க்கிறவன் ஆன 
தாலும் ஞானி தீமையைத் தன்னிடத்திலே பார்க்கிறவன் 
ஆகிறான் . ஆகிலும் து வேஷிப்பதில்லை . 

ததொ ந விஜுவதெ ( ஈச ) 
இ - ள் அதனால் ஒன்றையும் நிந்திப்பதில்லை . 

ஞானி தீமையைத் தன்னிடத்தில் உணர்வதாகச் சொ 
ல்லப்பட்டது . 
( த 0 அனயதாஹி , 

( 10-36 ) 


| 


2 


( இ - ள் ) யான் வஞ்சகருள் சூதாட்டமாய் இருக்கி 
றேன் . 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் . 


119 


இதனால் ஞானி துவேஷமின்றியே தீமையை விலக் 
கும் முயற்சியில் இருப்பவன் ஆகிறான் . 


வகா அ வரவரதில் 

அ 
ஜொஹவெது வாவை | 
ந வெளிவிவரவரதா 

நி 
ந நிவரதா நி காக்ஷதி ( 14-22 ) 
இ - ள் பாண்டவ ! விளக்கமென்ன , முயற்சியென்ன, 
மயக்கமென்ன , வந்தவற்றை வெறுப்பதில்லை ; போனவற்றை 
விரும்புவதில்லை . 

தமோகுணகாரியமான மோகத்தினால் மோகம் அடைந் 
தேன் என்றும் அஞ்ஞானத்தினால் அவிவேகம் அடைந்தே 
னென்றும் ரஜோகுணகார்யமான கர்மப் பிரவிருத்தியால் 
ஸ்வரூப நிஷ்டைக்கும் பாதகமுண்டாகும்படி கர்மங்களைச் 
செய்து கொண்டிருக்கிறேன் என்றும் ஸத்வகுணகாரியமா 
கிய பிரகாசம் முதலியவைகளால் ஸ்வரூப நிஷ்டைக்குப் 
பாதகமாய் விஷயசுகத்திற் பற்றுதல் உண்டாகிறபடியால் 
அதுவும் பந்த ஸ்வரூபமாய் இருக்கிறது என்றும் எண்ணி 
அவைகளைத் துவேஷிப்பதில்லை. 

( கீ - பா ) 
பின் வரும் பிரமாணத்தாலும் ஞானி தீமையைத்துவே 
ஷிப்பதில்லையென்பது விளங்கும் . 
< ஜாயஷவி அ வாவெடி 

anுவிஆயிஷதா ( 6-9 ) 

நல்லோரிடத்தும் தீயோரிடத்தும் சமமான 
பார்வையுள்ளவன் மேலாகிறான் . 


இ - ள் 


120 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


ஞானி இவ்விதம் தோஷமற்றவன் ஆகிறான் , ஆனால் 
அவன் தன்னிடத்தில் தீங்கையுணர்வது மோக்ஷத்துக்குப் 
பாதகமாவதில்லையா ? ஒருகாலுமில்லை. ஏன் ? 


( சவி அெஉ வாவெஹ : 

வலவெ- p : வாவசுரத : | 
வ -8 ஆதாந்வவெெெநவ 
வரஜி.ந. வஜரிஷ R ! 

கரிஷஜீவி ( 4-36 ) 


இ - ள் நீ பாபம் செய்தவர் எல்லாரையும் பார்க்கிலும் 
அதிகம் பாபம் செய்தவனானாலும் ஞானமாகிய தெப்பத்தினா 
லேயே சகலபாபங்களையும் கடந்து விவிடுவாய் . 


இவ்வாறு ஞானி எவர்க்கும் மேம்பட்ட சிறப்பு வாய்ந் 
தவனாய் இருப்பதனாலே தான் பிறர் எவராலும் வணக்கத் 
தக்கவன் ஆகிறான் . 


இக் கருத்துப் பற்றியே 


யநவரலா வயொவரவா 

விஉதாவரகாஷயெவ அ 
தெவிவெ -3 ஜதா நவரவை 

கிகொா பரிஷ p கி.காா ( மைத் ) 


இ - ள் பணத்தாற் பெரியவன் வயதாற் பெரியவன் 
புத்தியாற் பெரியவன் என்னும் இவர்கள் ஞானத்தினாற் பெ 
ரியவன் எவனோ அவனுக்கு வேலைக்காரர்களாயும் அவனு 
டைய சிஷ்யர்களுக்கு வேலைக்காரர்களாயும் இருக்கிறார்கள் . 


ஸ்ரீகிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் . 


121 


இதனாலும் ஞானியின் உண்மைப் பெருமை விளங்கும் . 


ஞானத்தால் சகல தோஷங்களும் நிவர்த்தியாவது 
எவ்வண்ணம் ? 


( பெயயெயாஸி வசிலொ 2 , மி 

ஜலாத தெ 2 ஜ -3 | 
ஜதாநா , 
நாழி : லவ- காணி 
ஹஷ ஷாதாதெ தயா ( 4-37 ) 


( இ - ள் ) ஜ்வலிக்கிற தழலானது விறகுகளை எவ்விதம் 
நீறாகச் செய்கிறதோ அவ்விதமே ஞானமென்றும் தழலானது 
சர்வ கர்மங்களையும் நீறாகச் செய்கிறது . 


இதனால் ஞானத்தால் ஏற்படும் மோக்ஷத்துக்கு ஹானி 
இல்லையென்று சித்தமாகிறது . 


ஈச்வரன் ஸர்வ வியாபியானதால் சிலா ரூபத்தில் மட் 
டும் இருக்கிறான் என்று சொல்வதற்கில்லை என்று முன்னே 
கூறப்பட்டது . 


ஆனால் கோயிலுக்குப் போவது உபயோகமில்லையா ? 


தடையின்றி உபயோகமுள்ளதே . 


என்ன உபயோகம் ? 


சிலாரூபம் ஈச்வரன் ஒருவன் இருக்கிறான் என்பதை 
ஞாபகப் படுத்துகிறது . 


122 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


அது போலவே இந்தப் பாடசாலை யில் பிரம்மஸ்ரீ கிருஷ் 
ணையருடைய உருவப்படம் வைக்கப்பட்டிருக்கிறது . அதைப் 
பார்க்கும் போதெல்லாம் அவருடைய ஞாபகம் உண்டா 
கும் என்பதில் சர்தேகமில்லை . அதனால் அவர் இருக்க 
வே இருக்கிறார் என்கிற எண்ணத்துடன் நாம் எல்லோரும் 
அவரவர் காரியங்களை நடத்திவந்தால் சகல க்ஷேமங்களும் 
ஏற்படும் . 


ன 


இந்த வூர் மஹாஜனங்கள் பிரம்மஸ்ரீ கிருஷ்ணையர் மோ 
க்ஷமடைந்து விட்டார் என்று சொல்கிறார்கள் . 

று சொல்கிறார்கள் . வெகுஜன 
வாக்யம் ஈச்வரவாக்யமே . அதனால் நாம் அதை நம்பலாம் . 
மோக்ஷம் அடைவது என்றால் என்ன ? தேகேந்திரியாதி 
யான மாயாஸ் வரூபத்தை நினையாமல் மறந்து தன் ஸ்வரூ 
பத்திலேயே நிலைப்பதாம் . அதாவது சித்தத்துக்குச் சல 
னம் ஏற்படாமல் செய்து கொள்வது . 


விதெ அனாதி வாரொ 

நிழறா கொக்ஷ உஅதெ ( யோகசிகா ) 


இ - ள் சித்தம் சலிக்கையில் ஸம்ஸாரம் என்றும் சலிக் 
காமல் இருக்கையில் மோக்ஷம் என்றும் சொல்லப்படுகிறது , 


ஸ்வரூபம் எப்படிப்பட்டது ? எங்கும் உள்ளது . இந்த 
மாயாப் பிரபஞ்சத்துக்கு ஆதாரமானது . அதனால் அதற்கு 
அந்யமானது . அது பிராணிகளிடத்தில் வெவ்வேறாய்த் 
தோற்றின போதிலும் ஒன்றாகவே யிருக்கிறது . 


கவிஜசு . அ ஹுதெஷு 

விலக. உவ அ ஷதடி ( 13-16 ) 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


123 


இ - ள் அந்த அறியவேண்டிய பொருள் வேறாக வகுக் 
கப் படாதது . 

ஆயினும் பூதங்கள் நிமித்தமாய் வேறாக 
வகுக்கப் பட்டது போல் உள்ளது . 

ஞானி என்பவன் ஆத்மாவை அறிந்து அநுபவிப்ப 
வனே . ஆயின் அவன் எவ்விதம் அநுபவிப்பான் ? 


(ஜாதா ஜய ஜதாவா 

வாதா நாவணிதா ( அத்யா ) 


2 


இ - ள் ஸ்வா நுபவத்தினாலே அகண்டிதமான தன் ஆத் 
மாவைத் தானாகவே அறிந்து அந்த சித்தனானவன் தன்னி 
டத்தில் விகாரமற்ற ஆத்மாவாகச் சுகமாய் இருக்கிறான் . 


அத்தகைய அநுபவ ஞானியே ஆத்மவஸ்துஸ்வரூ 
பத்தைப் பற்றி வெளியிட்டுச் சொல்ல வல்லவனாவன் , வே 
றொருவனும் ஆவதில்லை . 


( உவறெதிதொந . 

ஜதா நிநஷவரி - உந ( 4-34 ) 


உண்மையைக் கண்டுணர்ந்த ஞானிகள் ஞானத்தை 
உனக்கு உபதேசிப்பார்கள் . 


என்பது இதற்குப் பிரமாணமாம் . 


அதனால் அவ்விதமல்லாத என்னைப் போன்ற ஒருவன் 
சொல்வது தகுதியன்று . 


ஆகிலும் அது முற்றிலும் அவ்வண்ணமே கொள்ளப் 


124 


கிருஷ்ணார்யசரித்திராமிருதம் 


படாமல் வேறு விதமும் கருதப் படுவதுண்டு. எவ்விதமெ 
னில் , ராஜபோகத்தை வர்ணிக்கும் ஒரு கவி அப் போகத் 
தின் அநுபவமின்றியே அழகாகவும் உண்மையில் அநுப 
வித்தவன் போலவம் வர்ணித்து உலகத்தை ஆனந்திக்கச் 
செய்வதுண்டன்றோ ? அது போலவே ஞானவிஷயத்தில் 
இது வரை நான் சொல்லிய விஷயங்களும் கிரகிக்கத்தக்கன . 


இவ்விதமே , முதலில் வித்தையில் பாலன் நான் எனத் 
தொடங்கினேன் : முடிவிலும் பாலனே ! ஆனால் உலகிலே 
ஒருவரும் பால்யா வஸ்தையிலேயே நிலைத்து விட விரும்புவ 
தில்லையே , ஆகிலும் அது அவ்வி தமன்று , ஏனெனில் ,, 
அந்த பால்யாவஸ்தையிலும் உயர்ந்த அவஸ்தை ஒன்றும் 
இருப்பதில்லை . ஒரு மனிதனுடைய பலவித அவஸ்தைக 
ளிற் கவலையற்ற பால்யாவஸ்தையே மேன்மையாக மதிக்கத் 
தக்கதாமல்லவா ? ஆகிலும் தத்வத்தில் அது எவ்விதம் 
அமைவதாகிறது ? முதலிலும் பாலன் : முடிவிலும் பாலன் ! 
என்பதே விகாரமற்ற தன்மையாகிறது . 


அதனால் அந்த அவஸ்தையொன்றே தழுவத்தக்கதாம் . 


< தஷாஜாஜெ திஷாவெக ( பிரகத் ) 


இடள் ஆகையால் பால்யத்தோடே இருக்க விருப்பம் 
கொள்ள வேண்டும் . 


இவ்விதம் ஞானமார்க்கா நுகுணமாக ஒரு ஜீவன் மோ 
க்ஷப் பிராப்தி பெறும் மார்க்கம் பலவழிகளாலும் தெளிவாக 
வும் சுருக்கமாகவும் ஒருவாறு கூறப் பட்டது . 


: 0 : --- 


பின்னுரை . 


இது விஷயம் வெளியிடுவதில் உத்தேசம் ஒன்றே . 
அது உலக நன்மை என்பதாம் , அது யாதெனில் , ஒவ்வொ 
ருமனிதனும் நன்மை அடைவதே உலக நன்மை எனத் தக் 
கது . அவ்வண்ணம் உலக சமாதானம் உளதாகில் மட்டுமே 
ஒவ்வொருவனுக்கும் சமாதானம் ஏற்படுவதாகிறது . அத 
னால் ஒவ்வொருவனும் தன் சமாதானத்தைக் கோருவது 
தன் நினைப்பின்றியே உலக சமாதானத்தைக் கோருவதாம் 
இதனாலே தான் பகவானது விச்வரூபத்தை தரிசித்தவுடன் 
மஹரிஷிகள் முதலானவர்கள் மங்களமுண்டாகுக என்று 
பிரார்த்தித்தார்கள் . ஆகையால் அதே பிரார்த்தனையுடன் 
இவ் வுபந்யாஸம் முடிவு பெறுகிறது . 


( 


வ த 


தகா ஹஷி விவா: 
லவதி வா திஹி வ ஷாஹி : | 
த 

( 11-21 ) 


இ - ள் மஹரிஷிகள் சித்தர்கள் இவர்களது கூட்டங் 
கள் வாழி எனக் கூறி நிரம்பிய துதிகளால் உம்மைத் 
துதிக்கிறார்கள் . 


4 


--மேற்கோள்விளக்கம். 

of 
ESSE0EEEEsto 
ஸம்ஸ்கிருதம் 
. 

தமிழ் 
: 

சுருக்கப்பெயர்.. 1கவநிஷக 

அட்சியுபநிஷத்து 

அV. 2சுவயதாாகொவநிஷக 

அத்துயைதாரகோபநிஷத்து 

அத்துவய 3சுயஜாதொவநிஷக 

அத்தியாத்மோபநிஷத்து 

அத்தியா 
சுளுவ 
ணொவ 
நிஷக 

அந்தபூர்ணோபநிஷத்து அ.தந 5 
சுரதாவ 
நிஷக 

அமிர்தபிந்தூபநிஷத்து அமிர் 6சூதவொயொவநிஷக 

ஆத்மபோதோபநிஷத்து 
7 
சூதோவ 
நிஷக 

ஆத்மோபநிஷத்து 

ஆத்மோ 
8 
Oாலாவாவொவ 
நிஷக ஈசாவாஸ்யோபநிஷத்து 
9 
வெதரெயொவ 
நிஷக 

ஐதரேயோபநிஷத்து 

ஐதரே 10காெவநிஷக 

கடோபநிஷத்து 
11 
கெநொவ 
நிஷக 

கேநோபநிஷத்து 

கோ 
12 
மாறொமெஜாவ 
நிஷக சாந்தோக்யோபநிஷத்து 
சாந்தோ 13அனிவிளராஹணொவநிஷக 
திரிசிகிப்பிராம்மணோபநிஷத்து 
திரிசிகி 


ஸ்ரீகிருஷ்ணார்யசரித்திராமிருதம் 


ஆத்ம 


15 - Co 


ஈசா 


கடLD 


127 


128 


. 


நிரா பிரச்து 


11 ெெததீரயொவநிஷக 15நாஉளவநிஷக 
16 
நியாயஸொவ 
நிஷக 17வாபெயாவநிஷக 18 ெெவமெனொாவநிஷக 19வரஹதாரணகொவநிஷக 20 
ஹா 
நாராயணாவ 
நிஷக 21ஹொவநிஷக 22 

-கிகொவ 
நிஷக 
23 

2ுகொவ 
நிஷக 
24ெெசதாயணுவநிஷக 25 ெெெ 

ெெசதெயொவ 
நிஷக 
26 
யொ 
மயிவொவ 
நிஷக 27ஹரஉயொவநிஷக 
28 
வராஹொவ 
நிஷக 29வெதாதராவநிஷக 
30காஹவெஜாவநிஷக 31விவ-வலாசொவநிஷக 


தைத்திரீயோபநிஷத்து நாதபிந்தாபநிஷத்து நிராலம்போபநிஷத்து பிரச்நோபநிஷத்து பைங்கலோபநிஷத்து பிரகதாரண்ய 
கோபநிஷத்து 
மஹாநாராயணோபநிஷத்து 
மஹோபநிஷத்து முக்திகோபநிஷத்து 
முண்டகோபநிஷத்து மைத்ராயண்யுபநிஷத்து 
மைத்ரேயோபநிஷத்து 
யோகசிகோபநிஷத்து ருத்ரஹ்ருதயோபநிஷத்து வராகோபநிஷத்து சுவேதாச்வதசோபநிஷத்து 
சுகரஹஸ்யோபநிஷத்து 
ஸர்வஸாரோபநிஷத்து 


பைங் பிரகத் மஹா 
மஹோ முக்தி முண்ட மைத்ராய மைத் யோக ருத்ர 


ஸ்ரீ கிருஷ்ணார்ய சரித்திராமிருதம் 


வா 


சுவே 


சுகர் 


ஸர்வ 


பிழை திருத்தம் . 


பிழை 
நிருக 


iii 


மாயையை 


மாயையை 


ஆனால் 


பக்கம் வரி 

திருத்தம் 
11 

மிருக 
3 22 16-16 

15-16 
4 2 
5 8 புத்தியில் 

புத்தியில் 
8 10 அத்மாவும் - 

ஆத்மாவும் 
17 7 

அதனால் 
19 5 

முள்லவனாயி முள்ளவனாயி 
21 6-7 அங்கனமெ ஆத்மாவை ஆத்மாவை மறுப்ப 

மறுப்பதும் ஓதும் அங்கனமே . 
24 5 கொண்டறி 

கொண்டறிய 
29 11 சர்வசக்தியும் சர்வசக்தியும் 
ஷை 21 ஒன்றுமில்லை 

ஒன்றுமில்லை 
ஏஎனன்றால் 

ஏனென்றால் , 
30 15 பிரகந்நாரதபுராணம் பிரகந்தாரதீயபுராணம் 
31 12 

யென்றே 
ஷை 25 கால்த்திற் 

காலத்திற் 
40 19 அருமையெ 

அருமையே 
42 15 என்ன சொல்ல 

சொல்ல 
44 5 
53 8 காணவில்வை 

காணவில்லை ( கீ - பா ) 
78 8 

வன்கு 
80 18 பசுக்கனின் 

பசுக்களின் 
83 2 

விஷயங்களால் விஷயங்களால் 
85 5 அதைதரற்க்குரிய அதைத்தற்குரிய 


யென்றே 


அதுவே 


வே . 


நன்கு 


COO 


| 


11 


88 12 இருக்குமெயன்றி இருக்குமேயன்றி 
89 3 விகரமற்றதாம் விகாரமற்றதாம் 
95 11 இதனால 

இதனால் 
ஷை 18 பேலவே 

போலவே 
96 3 ஏன்பதெ 

என்பதெ 
ஷை யுக்த்மே 

யுக்தமே 
103 11 அகிர்த்தி 

அகீர்த்தி 
106 8 எனறிவதால் என அறிவதால் 
க்ஷ 12 மாட்டான் 

மாட்டான் 
107 22 சமமாபிருக்க 

சமமாயிருக்க 
110 4 பிரகாசத்தை 

பிரசாதத்தை 
112 17 
ஷை 22 சிருஷ்டி 

சிருஷ்டி 
அடியில் காட்டப்பட்ட சுலோகங்களுக்கு குறிப்புகள் 
விட்டுப்போனபடியால் அவைகளை இங்கு காட்டப்பட்டிருக் 


ஏன் று 


என்று 


கின்றன . 


பக்கம் 
11 
13 
84 


சுலோகத்தின் எண்ணிக்கை அவற்றின் குறிப்பு 
இரண்டாவது சுலோகம் ( 14-19 ) 
முதல் க்ஷ 

( 2-61 ) 
( யோக ) 


4 - வது 


ஷ 


